யாழ்ப்பாணத்தில்‌ 
கத்தோலிக்க திருச்சபை 


சரித்திரச்‌ சுருக்கம்‌ 


இயற்றியவர்கள்‌ 
சுவாமி சா. ஞானப்பிரகாசர்‌ ௮. ம. தி. 


சுவாமி ம. பாவிலுப்பிள்ள ௮. ம. தி. 


1986 


யாழ்ப்பாணத்தில்‌ 
கத்தோலிக்க திருச்சபை 
சரித்திரச்‌ சருக்கம்‌ 
இயற்றியவர்‌அசுவாமி சா. ஞானப்பிரகாசர்‌ ௮.ம. இ. 
சுவாமி ம. பாவிலுப்பிள்ளை ௮. ம. இ. 


இலங்கையில்‌ இறிஸ்து வேதம்‌ 


(இலங்கைக்கு முதன்முதலில்‌ போத்துக்கேய வேதபோத 
கரே கிறிஸ்துவேதத்தைக்‌ கொண்டுவந்தனர்‌, கத்தோலிக்க 
நாடான போத்துக்கால்‌ அவ்வேளை செழித்து விளங்கியது. 
குனது பிறநாட்டு வியாபாரத்தையும்‌ கடல்‌ கடந்த நாடு 
களின்மேல்‌ ஆதிக்கத்தையும்‌ காத்து வளர்க்க வெளியே 
அனுப்பிய வீரசேனைகளின்‌ சுவட்டிலேதான்‌ போதகர்கள்‌ 
இங்கு வந்தார்கள்‌. கடலோடி எனப்‌ பெயர்பெற்ற கென்றி 
கோமகன்‌ தொடங்கிய துணிச்சலான முயற்சியாலேதான்‌ 
அறியாத நாடுகளைத்தேடிச்‌ சேனைகள்‌ புறப்பட்டு, அமெரிக்கா 
வைக்‌ கண்டுபிடிக்கவும்‌ இந்தியாவுக்குக்‌ கடல்வழி காணவும்‌ 

நேரிட்டது, | 


1498ல்‌ போத்துக்கேயர்‌ இந்திய மண்ணில்‌ கோழிக்‌ 
கூட்டில்‌ (வே]10ப1) காலடி வைத்தனர்‌. இலங்கையை அவர்‌ 
கள்‌ தற்செயலாகவே கண்டுபிடித்தனர்‌. போத்துக்கேய இந்‌ 
தியாவின்‌ முதல்‌ ஆளுநரின்‌ மகனான லோறன்சோ தே 
அல்மேதா சோனகருடைய கப்பல்களைத்தேடி மாலதீவுக்குப்‌ 
_ போகும்போது காற்றும்‌ கடலும்‌ தடுத்ததால்‌ 1508ல்‌ காலித்‌ 
துறையில்‌ தரை தட்டினார்‌. கொழும்புக்கு வந்து கோட்டை 
யில்‌ சிங்கள மன்னனுடன்‌ இவிலே வியாபாரத்தை வளர்க்க 
ஒரு உடன்படிக்கை செய்து பண்டகசாலையொன்றை நிறுவி 
னார்‌. போத்துக்காவின்‌ வியாபார கருமங்களைக்‌ கவனிக்கக்‌ 
லெபேரை அங்கு விட்டுப்‌ பயணமானார்‌. போத்துக்காலின்‌ 


பழைய எதிரிகளான சோனகர்‌ ஏலவே இலங்கையில்‌ வியா 
பார மையங்களைத்‌ தாபித்திருந்ததால்‌ அவர்களுடைய போட்டி 
யால்‌, நிறுவிய பண்டகசாலை நெடுநாள்‌ நிலைக்கவில்லை. போத்‌ 
துக்கேயர்‌ எவ்வஎ கயிலும்‌ சோனகரைத்‌ தோரற்கடிக்கத்‌ 
துணிந்தனர்‌. அதற்காக 1518ல்‌ அரசனுடைய முழுச்‌ சம்‌ 
மதத்துடன்‌ கொழும்பில்‌ ஒரு கோட்டையைக்‌ கட்டினர்‌, 
அதின்‌ காவற்படையின்‌ ஞானப்பணிக்காக ஒரு பிராசிஸ்கு 
சபைக்குருவும்‌ அங்கு தங்கினார்‌ .ஆறு ஆண்டுகளின்பின்‌ சோனக 
ரின்‌ ஏதிர்ப்பினல்‌ அந்தக்கோட்டை இடிக்கப்பட்டது. ஒரு 
பண்டகசாலை நடத்திய சில போத்துக்கேயர்‌ நண்பு காட்டிய 
அரசனுடன்‌ கோட்டையிலே தங்கினர்‌. 


இருச்சபையின்‌ தொடக்கம்‌ 


இலங்கையில்‌  கிறிஸ்துவேதம்‌ பரவத்தொடங்கியது 
1518ம்‌ ஆண்டில்‌ எனலாம்‌. கொஸ்மாஸ்‌ இன்டிக்கோப்‌ 
- பிளெஸ்ரெஸ்‌ சாட்சியாக 6ம்‌ நூற்றாண்டிலே இலங்கையில்‌ 
இறிஸ்தவர்கள்‌ வாழ்ந்தனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ சுதேசிகளல்லர்‌. 
- பாரசீகத்திலிருந்து வந்து இலங்கைத்தீவின்‌ தலைப்பட்டண 
மான அனுராசபுரத்தில்‌ தங்கிய நெஸ்தோரிய கிறிஸ்தவர்க 
ரவர்‌. பார£சீகத்திலே திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு குருவும்‌ 
இருத்தொண்டனும்‌ வேதவரிசை வழிபாட்டைக்‌ கவனித்‌ 
தனர்‌. கத்தோலிக்க திருச்சபையின்‌ பிரமுகர்‌ சிலரும்‌ தூர கிழக்‌ 
குக்குப்‌ போய்வரும்‌ வேளைகளில்‌ இலங்கையிற்‌ . தங்கியதுண்டு, 
1ம்‌ நூற்றாண்டிலே இலங்கைபூடாகச்‌ சென்ற பிரான்சிஸ்கன்‌ 
சபையைச்சேர்ந்த பாக்கியர்‌, (Blessed) போட்டனாவின்‌ ஒட 
றிக்கும்‌, ஆயர்‌ மறிஞ்ஞொல்லி யோவன்னியும்‌ இவர்களிலடங்‌ 
குவர்‌. இவர்கள்‌ இத்தீவில்‌ கிறிஸ்தவர்களைக்‌ காணவோ 
வேதபோதக வேலையில்‌ ஈடுபட்வோ இல்லை. இந்த வாசனைச்‌ 
சரக்குத்திலில்‌ விசுவாசம்‌ வேரிடச்‌ செய்யும்‌ வேலையில்‌ போத்‌ 
துக்கேயரே முன்னோடிகளாயினர்‌. டவத்து வத்த க்‌ 


கொளு 


ணு அதக்‌? 


ண்‌ ல்‌ 


கொழும்பிலே கோட்டை கட்டிய சில அண்டுசளுக்‌ 
குள்ளே பிரான்சிஸ்கன்‌ போதகர்கள்‌ யாழ்ப்பாண இராச்சிய 
மட்டாகச்‌ சென்றுவிட்டனர்‌ என்று காட்டச்‌ சான்றுகளுண்டு. 
இந்த வடபகுதியை ஆண்ட தமிழரசன்‌ இந்தியாவின்‌ வலிமை 
பூண்ட விஜயநகர அரசுக்குத்‌ திறையாயிருந்தான்‌ அந்நாட்‌ 
களில்‌ பிரான்சிஸ்கன்‌ குருக்கள்‌ போத்துக்கேய பட்டாளத்தின்‌ 
ஞான விசாரணைக்காகவே நியமிக்கப்பட்டதால்‌ இருவர்‌ அல்‌ 
லது மூவருக்குமேல்‌ வெளியே வேதபோதக வேலையில்‌ ஈடு 
படமுடியா திருந்தது. 1543ன்‌ முடிவிலேதான்‌ கோட்டை 
அரசனின்‌ அழைப்பின்பேரில்‌ ஏழு குருக்கள்கொண்ட குழு 
ஒன்று வேதபோதக பணிக்கென்று இத்தீவில்‌ வந்து இறங்கி 
யது, அவர்கள்‌ விரைவிலே வடக்திலும்‌ தெற்கிலும்‌ பரந்து 
இறிஸ்தவ மையங்களைத்‌ தாபித்தனர்‌., கோட்டையரசன்‌ 
வேதப்பரப்புதல்‌ வேலையை இப்போது எதிர்த்ததால்‌ பலவித 
மான இடையூறுகள்‌ தடை செய்தன, 


மன்னார்‌ வேத்சாட்கெள்‌ 


யாழ்ப்பாணத்திலே வேதபோதகவேலை வேறு சம்பவங்‌ 
களின்‌ தொடர்பால்‌ ஆக்கம்‌ அடைந்தது, புனித பிரான்சிஸ்‌ 
சவேரியார்‌ மீன்பிடிக்கரையிலே அதிசயங்கள்‌ புரிந்தார்‌ 
கோவையைச்சேர்ந்த போத்துக்சேய குருக்கள்‌ 10 வருடங்க 
ளின்முன்‌ மனந்திருப்பிய பரவரின்‌ இறிஸ்தவ சீவியச்தைப்‌ 
புதுப்பித்ததோடு, தானும்‌ பலரைத்‌ திருச்சபையிற்‌ சேர்த்‌ 
தார்‌. யாழ்ப்பாணச்திற்கு பேற்கேயுள்ள மன்னார்த்திவில்‌ 
வாழ்ந்த பரவரும்‌ கடையரும்‌ விசுவாசத்தில்‌ அயலாரைப்‌ 
பின்பற்ற விரும்பி, சவேரியார்‌ வந்து தங்களுக்கு ஞான 
முழுக்கு அளிக்கும்படிவேண்டி அவருக்குத்‌ தூதனுப்பினர்‌, ' 
புனிதர்‌ கையில்‌ வேலை நிறைந்திருந்ததால்‌ தானே பயிற்றித்‌ 
தன்‌ பெயரையே கொடுத்த ஒரு இந்திய குருவைத்‌ தன்னிட 
மாக அனுப்பிரை, பிரான்சிஸ்‌ சேளியரடிள்‌ மன்னாரிலே 
போதித்துச்‌ சிலகாலத்தில்‌ ஆளுநன்‌ இளஞ்சிங்‌ னுக்கும்‌ 700 
மட்டான  ஊராருக்கும்‌ திருமுமுக்களித்தார்‌. மன்னார்‌, 


ண இ வை 


யாழ்ப்பாண அரசன்‌ 7ம்‌ செகராசசேகரனின்‌ இராச்சியத்துக்‌ 


குச்‌ சேர்ந்தது. தனது பிரசைகள்‌ போத்துக்கால்‌ மன்னனின்‌ . 


முடிக்கு மாறுவதை எதிர்த்தான்‌.குடிகளின்‌ . வேதமாற்றத்தை 
அரகமாற்றமாகவே அந்நாட்களில்‌ சுகேச பிரபுக்கள்‌ தவ 
முகக்‌ . கருதினர்‌. அவன்‌ 5,000 ஆட்களுடன்‌ மன்னாருக்குப்‌ 
போய்ப்‌ புதுக்கிறிஸ்தவர்களைச்‌ சங்கரித்தான்‌. பார்த்தொலி 
விபரிப்பதுபோல “ஆண்‌ பெண்‌ சிறுவர்‌ குழந்தையென்று 
வயதோ நிலையோ பாராது ஞானமுழுக்குப்‌ பெற்றவர்க 
ளென்று கண்ட சகலரையும்‌ வாளுக்கிரையாக்கினான்‌. ஞான 
முழுக்கன்‌ அருள்‌ அதிசயமான பலனை அளித்தது. நீ கிறிஸ்‌ 
தவனா என்று கேட்டபோது, அதை மறுத்து உயிரைக்‌ காப்‌ 
பாற்றுது தாங்கள்‌ கிறிஸ்தவர்களென்று அறிக்கையிட்டனர்‌. 
பேச இயலாத குழந்தைகளுக்காகக்‌ தாய்‌ தந்தையர்‌ பேசி 
அவர்களையும்‌ தங்களுடன்‌ சாவுக்குத்‌ துணிந்து கையளித்தனர்‌.” 
இது நடந்தது 1544ல்‌. அளுநருடனும்‌ போதக குருவுடனும்‌ 
சுமார்‌ 700 பேர்‌ இரத்தஞ்சிந்தித்‌ தங்கள்‌ புதிய விசுவாசக்‌ 
துக்குச்‌ சான்று கூறினர்‌, இந்த மகிமையான சம்பவம்‌ இந்‌ 
தியாவிலும்‌ ஐரோப்பாவிலும்‌ ஆழ்ந்த தாக்கத்தை உண்‌ 
டாக்கியது. போத்துக்கேய எழுத்தாளர்‌ மன்னாருக்கு வேத 
சாட்சிகள்தீவு என மறுநாமம்‌ சூட்டினர்‌. 


யாழ்ப்பாணக்‌ கோமகன்‌ வேதசாட்ூ 


யாழ்ப்பாணக்‌ கொடுங்கோலனின்‌ மூத்தமகன்‌ இச்சம்‌ 
பவங்களால்‌ மனம்மாறி விசுவாசத்தை ஏற்கத்துணிந்தான்‌. 
அன்டிறே தே சூசா எனும்‌ போத்துக்கேய வியாபாரியிடம்‌ 
போதனைகளைக்கற்று மாறுவேடத்திலே நற்செய்தி போதித்து 
வந்த பிரான்சிஸ்கன்‌ குருவிடம்‌ திருமுழுக்குப்‌ பெற்றான்‌. 
இதைக்‌ கேள்விப்பட்ட அரசன்‌ உடனே அவனைச்‌ சிரச்சேதந்‌ 
செய்வித்து, நாட்டு வழமைப்படி எரிப்பித்தான்‌, இறைவன்‌ 
இந்க அரச வேதசாட்சியை விசேடவிகமாக மகிமைப்படுத்தி 
னார்‌. புனித பிரான்‌சீஸ்‌ சவேரியார்‌ வரைவது: **வான தீதிலே 


ரீ 


மை இ அவை 


நெருப்புச்‌ சிலுவையொன்று தோன்றியதாகவும்‌ சிரம்‌ கொய்த 
இடத்திலே சிலுளவ வடிவில்‌ நிலம்‌ பிளத்ததாகவும்‌ கொலை 
யின்போது நின்றவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. இந்த அதிசய காட்சி 
களால்‌ அநேக குடிமக்கள்‌ விசுவாசத்தை ஏற்கத்‌ தயாராகினர்‌, 
என்கஇிருர்கள்‌, ”” ப 


மனந்திரும்பியவர்கஷில்‌ அரசனின்‌ சகோதரியும்‌ 
அவவுடயை மகனும்‌ செகராசசேகரனின்‌ இளைய மகன்‌ ஒரு 
வனும்‌ அடங்குவர்‌. இவனும்‌ மைத்துனனும்‌ அடைக்கலம்‌ தேடி 
இந்தியாவுக்கு ஓடினபோது, இந்தியாவின்‌ அப்போஸ்தலர்‌ 
அவனை அங்கு சந்தித்தார்‌. :*பரிசுத்த பிதா அவனைக்‌. கண்ட 
தும்‌ கட்டி அணைத்து மபிழ்ச்சியாற்‌ கண்ணீர்சிந்தி எதிரியின்‌ 
வீட்டிலிருந்தே இவ்வித சிறந்த பறிபொருள்‌ எடுத்த 
இறைவனுக்கு நன்‌ நிகூறினார்‌* (பாத்தொலி). அரசகுமாரரைத்‌ 
தொடர்ந்து செகராசசேகரனால்‌ வஞ்சிக்கப்பட்ட, அரசுக்கு 
உரிமை பூண்ட. அவனுடைய தமையனும்‌ கோவைக்குச்‌ சென்‌ 
ரன்‌. அவனுடன்‌ இராட்யெத்தின்‌ பிரபுக்கள்‌ பலரும்‌ சென்று 
பின்னர்‌ போத்துக்கேயரின்‌ இந்திய தலைநகரிலே விசுவாசத்தைத்‌ 
தழுவினார்கள்‌. 


_ புனித சவேரியார்‌ யாழ்ப்பாணம்‌ வந்தார்‌ 


மேற்கண்ட சம்பவங்கள்‌ 1545-ல்‌ நடந்தன. அதே வருடம்‌ 
சவேரியார்‌ புதிய கஇறிஸ்தவர்களுக்குக்‌ கொடுமை செய்த யாழ்ப்‌ 
பாண அரசனைத்‌ தண்டிக்க ஒரு படையை ஓழுங்குசெய்ய 
நாகபட்டணம்‌ போரை. இம்முயற்சி சித்‌ நிக்கவில்ல்‌. போகும்‌ 
வழியில்‌ வேதசாட்சிகள்‌ இவைச்‌ சந்தித்தார்‌. விசுவாசத்தை 
வீரமுடன்‌ அறிக்கையிட்டு உதிரஞ்‌ சொரிந்த அத்தனைபேராற்‌ . 
புனிதமான மண்ணை முத்தமிட்டார்‌. அங்கு பரவி நாளுக்கு 
நூறுபேரைச்‌ சாகடித்த கொள்ளைநோயைத்‌ தனது செபத்தால்‌ 
நிறுத்தினார்‌. இந்தப்‌ புதுமையின்‌ பயனாக அங்கு சுமார்‌ மூவா 
யிரம்‌ மக்களுக்குப்‌ புனிதர்‌ ஞானமுமுக்களித்தார்‌. பின்னர்‌ 
இவர்கள்‌ சில பிரான்சிஸ்குசபைக்‌ குருக்களின்‌ பொறுப்பில்‌ 
விடட்பட்டனர்‌. 


கணை இ: _ 


மூன்று வருடங்களின்‌ பின்‌ சவேரியார்‌ செகராசசேகானின்‌ 
தலைநகரான நஃலூரில்‌ அவனோடு வாதாடி இனிமேல்‌ கிறிஸ்த 
பிரசைகளைத்‌ துன்புறுத்த வேண்டாமென்று வசைக்கும்படி 
சென்றார்‌ என்று சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்‌ நின்‌ பருத்‌ 
தித்‌ துறையில்‌ அவர்‌ ஒரு மரத்தின்கீழ்‌ மக்களுக்குப்‌ பிசரங்‌ 
கித்தார்‌. அது இன்றும்‌ காட்டப்படுகிறது. எப்படியாயி 
னும்‌ அரசன்‌ பின்னர்‌ அநக! பொறுதி காண்பிந்ததால்‌. திருச்‌ 
சபை அவனுடைய இராச்சியத்‌ லே பரவியதென நாமறிவோம்‌, 
அதோடு யாழ்ப்பாண அரசகுடும்பத்‌ தாடு. தொடர்புள்ள 
திருகோணமலை வன்னியர்‌ குடும்பதிலிருந்தும்‌ ரில விசுவாடி 
களைப்‌ பெற்றது. தொம்‌ ௮ல்போன்சோ எனும்‌ பெயரைப்‌ 
பின்னர்‌ பெற்ற இருகோணமலை இளவரசன்‌ 1551ல்‌ ஏற்பட்ட 
அரசியற்‌ சிக்கலின்போது போத்துக்கேயரின்‌ அடைக்கலத்தை 
நாடினான்‌. அவனும்‌ பாதுகாவலனும்‌ வேறு 40 ஆதரவாளரும்‌ 
மீன்‌ பிடிக்கரையிலே ஞானமுமுக்குப்‌ பெற்றனர்‌. பின்னர்‌ அவன்‌ 
குன்‌ அரசுரிமையைப்‌ பெறத்‌ தருணத்தைக்‌ காத்துக்‌ கோவை 
யிலே தங்கியிருக்க, மற்றவர்கள்‌ சொந்த நாட்டுக்குத்‌ திரும்பி 
அங்கு கிறிஸ்தவ. மறையைப்‌ பரப்ப, மீட்பின்‌ புளிக்காரமாய்‌ 
விளங்கினர்‌, 


போத்துக்கேயரின்‌ யாழ்ப்பாணப்‌ படையெடுப்பு 


1545லே திட்டமிட்ட படையெடுப்பு 1560-ல்‌ அதுவும்‌ 
வேத நியாயங்களுக்காகவல்ல அரசியற்‌ காரணங்களுக்காக 
மேற்கொள்ளப்பட்டது. கோவையில்‌ அரச பிர திநிதியாக 
இருத்த கொன்ஸ்தந்தீன்‌ பிறகரன்சா படையெடுப்பைச்‌ சித்தி 
கரமாக நட த்திச்‌ செகராசசேகரனைப்‌ போத்துக்காலின்‌ திறை 
யாகவரக்‌ கட்டாயப்படுத்தினான்‌.நறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டுச்‌ 
சுதந்திரமளிக்கவும்‌, தான்‌ தலைநகரிலும்‌ அயற்பட்டணங்களிலும்‌ 
தாபிக்கப்போகும்‌ ஆலயங்களின்‌ தாபரிப்புக்குச்‌ சல அரச வரு 
வாய்களை ஒதுச்சவும்‌ உடன்படச்‌ செய்தான்‌. மன்னார்த்தீவு 
போத்துக்கேயருக்கு அளிக்கப்பட்டது. இவற்றுக்கு உத்தரவாத 


ண்ட கல 


மாக உரிமை இளவரசனும்‌ இருமுதலிகளும்‌ பிண கொடுக்கப்‌ 
பட்டனர்‌. இதற்கிடையில்‌ கொச்சின்‌ ஆயரான சாமிநாதர்‌ 
சபையைச்‌ சேர்ந்த தொம்‌ ஜோர்கே தெமுடோவின்‌ தஃ மையில்‌ 
பிரான்‌சிஸ்கு சபைக்‌ குருக்கள்‌ மனந்திருப்பும்‌ வேலையில்‌ ஈடு 
பட்டனர்‌. 4000 பேர்மட்டில்‌ திருமுழு க்குப்‌ பெற்றனர்‌. படைத்‌ 
தாக்குதலின்‌ தொடக்கத்திலே கைதிகளான பட்டத்து இளவர 
சனின்‌ அழகிய மனைவியும்‌ உயர்குலப்‌ பெண்களும்‌ இவர்களி 
லடங்கினர்‌. 


ஆனால்‌ நிலைவரம்‌ 'இடீரென மாறினது. தந்திரியான அர 
சன்‌ அரசபிரதிநிதி யாழ்ப்பாணத்தில்‌ இருக்கும்‌ போது அவனுக்‌ 
கொதிராக ஒரு சளர்ச்சியை எழுப்பினான்‌ இவனுடைய சேனை 
களின்‌ ஒருபகுதி கப்பல்களிலும்‌, மறுபகுது பிடிபட்ட கோப்‌ 
பாய்க்‌ கோட்டையிலுமிருந்தன. தரே நாளில்‌ ஒரே நேரத்தில்‌ 
போத்துக்கேயர்மேல்‌ அவர்களிருந்த இடங்களிலெல்லாம்‌ தாக்‌ 
குதல்‌ நடந்தது. அரச பிரதிநிதியின்‌ சேல பெருஞ்சேதத்துடன்‌ 
மிகுந்த சங்கடப்பட்டுத்‌ தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டது. 
ஆயர்‌ தேமுடோ புதுமையாகவே தப்பினார்‌. பல சுதேச கிறிஸ்‌ 
தவர்களும்‌ கிராமங்களிலிருந்த போத்துக்கேய வியாபாரிகளும்‌ 
கொல்லப்பட்டனர்‌. பிரான்சிஸ்‌ 5 சயைக்குறுக்களின்‌ அதிபர்‌ 
லிஸ்பன்‌ பெல்கயோர்‌ அடிகளும்‌, அவருடைய 4 குருக்களும்‌ அர 
சன்முன்‌ கொண்டுவரப்பட்டு விசுவாசத்வி த அறிக்கையிட்டதால்‌ 
குரூரமாகக்‌ கொல்யுண் டனர்‌. கிறிஸ்தவர்கள்‌ பரவலாகத்‌ துன்‌ 
புறுத்தப்பட்டுப்‌ பலபோ சித்திரவதைக்குள்ளாக மரித்து வேத 
சாட்சி முடி பெற்றனர்‌. 


போத்துக்கேயர்‌ அவசரமாக மன்னாருக்குப்‌ போய்‌ அதை 
அரண்செய்து, அத்தீவின்‌ றிஸ்தவர்களுக்குக்‌ காவலனித்தனர்‌. 
தென்இந்தியாவில்‌ புன்னைக்கரயல்‌ கிறிஸ்‌ தவர்கள்‌ மதுரை நாயக்‌ 
கனால்‌ விசுவாசத்துக்காகத்‌ துன்புறுத்தப்படடனார்‌. இவர்களிற்‌ 
பெருந் தொகையானோர்‌ அங்கு வந்துகுடியேற அமைக்கப்பட்ட 
னர்‌. யேசுசபையைச்‌ சேர்ந்த என்றிக்‌ என்றிக்கெகம்‌ வேறு 
குருக்களும்‌ குடியேற்றக்காரரைக்‌ கவனிக்கம்‌ உயவற்தஒர்‌. 


ன 


பிராசிஸ்கு சபையாகும்‌ யேசுசபையாரும்‌ மன்னாரில்‌ கிறிஸ்து 
வத்தை ஒருமித்துப்‌ பண்படுத்தினர்‌. பின்னர்‌ யேசுசபையார்‌ 
தீவுப்பங்குகளைப்‌ பொறுப்பேற்கப்‌ பிரான்சிஸ்கு சபையார்‌ 
மாதோட்டத்தில்‌ உழைத்துக்‌ த்து லில்‌ அனேகரை 
மனந்திருப்பினார்கள்‌. 


வர்ழ்ட்பரண்‌ தல்‌ முதல்‌ ஆலயங்கள்‌ 


யாழ்ப்பாணம்‌ இப்போது அரசியற்‌ சங்கடங்களிலே சிக்கிக்‌ 
கொண்டது, செகராரசேகரனின்‌ கொடுமைகளை யாழ்ப்பாணத்‌ 
கார்‌ தாங்கமுடியாததால்‌ அவனுடைய வாரிசுபற்றிய உட்‌ 
குழப்பங்களினால்‌ இராச்சியம்‌ பிளவுபட்டது. அரசுரிமைபற்றிய 
வியாச்சியத்தால்‌ அரசர்‌ ஒருவர்‌ மாறி ஒருவர்‌ தொடர்ந்தனர்‌. 
அதனால்‌ சுதேச கிறிஸ்‌ தவர்களுக்கு ஓரளவு அமைதி கிடைத்தது. 
1591க்குமுன்‌ ஒரு சிற்றாலயம்‌ கட்டப்பட்டதாகச்‌ சொல்லப்படு 
கிறது. இது கடற்கரையிலே ஆள்நடமாட்டமில்லாத பகுதியிலே 
இருந்தது. வேதசாட்சியான யாழ்ப்பாண அரசகுமாரனைப்‌ 
புதைத்த இடமாக இருக்கலாமெனத்‌ தோன்றுறெது. குருசுக்‌ 
கோயில்‌ எனும்‌ ஆலயத்தின்‌ பெயரும்‌ மகிமையான சான்றின்‌ 
பின்‌ தொடர்ந்த அதிசயங்களையே குறிப்பதாக நாம்‌ நம்பலாம்‌. 
இந்த ஆலயத்துக்கு அருகிலேதான்‌ அன்டிறே பூர்த்தாடோ. தே 
மென்டோசா எதிரியான யாழ்ப்பாண அரசன்‌ புவிராசபண்டா 
ரத்தைத்‌ தண்டிக்கப்‌ படையுடன்‌ வந்தவேளை 1591 ஒக்டோபர்‌ 
27 இரவில்‌ பாளையமமைத்தது. அகந்தை கொண்ட ஒற்றைக்‌ 
கண்‌ அரசன்‌ அடுத்தநாள்‌ கொலையாகி அவன்மருகன்‌ எதுர்மன 
திங்ககுமாரனுக்குச்‌ செங்கோல்‌ அளிக்கப்பட்டது. இப்‌ புதிய 
அரசன்‌ 8ம்‌ பரராச௫ங்கம்‌ எனும்‌ சிம்மாசனப்பெயருடன்‌ போத்‌ 
துக்காலுக்குப்‌ பிரமாணிக்கமுள்ள நிறையாக நடந்ததால்‌, 
கிறிஸ்தவர்கள்‌ நூற்றுக்கணக்காகப்‌ பெருகி இராச்சியத்தின்‌ 
எல்லாப்பகுதிகளிலும்‌ ஆலயங்கள்‌ நிறுவப்பட்டன. 


1௯ 


மத்‌ 


பிரான்சிஸ்கு சபைக்குரு கிறிஸ்துவின்‌ பேதுரு சிலுவைக்‌ 
கோவிலிலே தங்கி விசுவாசிகளுக்குப்‌ பணிபுரிந்தார்‌. விரைவில்‌ 
பரராசசேகரன்‌ அவரைத்‌ தனது இராசதானியான நல்லூருக்கு 
அழைத்து ஒரு வீடும்‌, கோவிலுக்கும்‌ மடத்துக்கும்‌ காணியும்‌ 
கொடுத்தான்‌. இங்கு கட்டப்பட்ட பெரிய கோவில்‌, அண்‌ 
மையில்‌ எதிர்த்த அரசன்மேல்‌ பூர்த்தாடோ பெற்ற வெற்‌ 
யிறின்‌ ஞாபகமாக, வெற்றிமாதா கோளில்‌ என அழைக்கப்பட 
டது. இந்த ஆலயமும்‌ மடமும்‌ 1614-ல்‌ இப்போது யாழ்ப்‌ 
பாணக்‌ கோட்டை இருக்கும்‌ இடத்துக்கு மாற்றப்பட்டன: 


ஊர்காவற்‌ தீவிலே ஒரு கோவில்‌ 1600-ல்‌ தொடங்கி 
யது. மாதோட்டத்தின்‌ முதற்கோயில்‌ இதற்குமுன்பே இருந்‌ 
குது, முழுக்கிராமங்கள்‌ மனந்திரும்பியதால்‌ கத்தோலிக்கமறை 
தினமும்‌ வலிமை பெற்று வளர்ந்தது. 1615-ல்‌ பரராசசேகரன்‌ 
இறந்தபின்‌ குழந்தையான வாரிசின்‌ பாதுகாவலனாயிருந்த 
சங்கலிக்குமாரன்‌ கிளர்ச்சிசெய்து யாழ்ப்பாணத்திலே கலக 
முண்டாக்கினான்‌. ஆதலால்‌ ஒழுங்கை நிலைநாட்ட “வாளின்‌ 
தெய்வம்‌” எனும்‌ ஓவிவெயிறாவை தெற்கிலிருந்து அனுப்பினர்‌. 
தேசாதுபன்‌ உதவிக்கழைத்த தஞ்சாவூர்‌ நாயக்கன்‌ படை 
களுக்கும்‌ ஓலிவெயிறாவின்‌ படைகளுக்குமிடையே நடந்த களரி 
களால்‌ யாழ்ப்பாணம்‌ இரத்தத்தில்‌ தோய்ந்தது. 1681-ல்‌ 
கான்‌. குஞ்சாவூர்ப்படைகள்‌ நாட்டினின்று விரட்டப்பட்டு, 
யாழ்ப்பாணம்‌ போத்துக்கேயரின்‌ கழ்த்தேச ஆதீனத்தின்‌ 
ஒரு மாகாணமாகச்‌ சேர்க்கப்பட்டது. 


இளவாசர்‌ பிரபுக்கள்‌ திருமுழுக்கு: 


- உரிமையான வாரிசும்‌ இரு இளவரசிகளும்‌ சகோதரி 
களும்‌ தாயரசியும்‌ 1623-ல்‌ கொழும்பிலே ஆடம்பரமாகத்‌ 
திருமுழுக்குப்பெற்றுத்‌ திருச்சபையிற்‌ சேர்ந்தனர்‌. அச்சமயம்‌ 
அரசகுடும்பத்திலும்‌ பரிவாரத்திலுமாக 75 பேர்‌ இருமுமுக்‌ 
குப்‌ பெற்றனர்‌. ஞானமுழுக்கில்‌ தொம்‌ கொன்ஸ்தந்தனோ 
எனும்‌ பெயர்‌ சூடிய சஅம்மாசனத்துக்கு வாரிசான இளவரச 


பதம்‌ பழன. 


னும்‌ அவனுடைய மைத்துனன்‌ தொம்‌ பெர்னடீனோவும்‌ 


யாழ்ப்பாண அரசுக்குரிய உரிமையைப்‌ போத்துக்கால்‌ மன்ன 
னுக்குத்‌ தானம்‌ செய்து கொடுத்துவிட்டுக்‌ கோவையிலே 
பிரான்ஸ்குசபைத்‌ துறவிகளாயினர்‌. அவனுடைய சகோதரிகள்‌ 
அத்நகரிலுள்ள புனித மொனிக்காவின்‌ பெரிய அரசமடத்தில்‌ 
கன்னியர்களாகச்‌ சேர்ந்தனர்‌. அவர்களில்‌ மூத்தவர்‌ பின்னர்‌ 
அந்த மடத்தின்‌ அதிபர்‌ பதவிக்கு உயர்ந்தார்‌. யாழ்ப்பா 
ணத்தில்‌ தேவமாதாவின்‌ செய்துமுடியாத சுருவமொன்றால்‌ 
நடந்த புதுமைகளின்‌ காரணமாக: : வெற்றிமாதா கோவில்‌ 
என்ற முந்திய பெயர்‌ புதுமைமாதா கோவில்‌ என்று 
மாற்றப்பட்டது. 1624-ல்‌ இப்புதுமைமாதா கோவிலில்‌ மூன்று 
முறை திருமுழுக்குச்‌ சடங்கு பொதுவில்‌ நடைபெற்றது. 
முதலிமார்‌, தளபதிகள்‌, ஆராச்சிகள்‌, தலைவர்கள்‌, கோவிற்‌ 
பிராமணர்‌ பலரும்‌, குடும்பத்தாருமாக 150 ஆன்மாக்கள்‌ 
ஞானமுமழுக்குப்‌ பெற்றனர்‌. மேலும்‌ இரு வன்னியரெனும்‌ 
சிற்றரசர்‌ இரு அதிகாரமெனும்‌ தலைவர்கள்‌ அவர்கள்‌ குடும்‌ 
பத்தார்‌ 60-கும்‌ அதிகமானோர்‌, அரசகுடும்பத்துக்கு உறவான 
20 குமாரர்கள்‌ கிறிஸ்தவ சபையிற்‌ சேர்ந்தனர்‌. இன்னும்‌ 
சில பிரமுகர்களிலே 9 கிராமங்களின்‌ தலைவரான 9 பட்டங்கட்டி 
கள்‌, ஆண்கள்‌ பெண்களாக 400 கரவரும்‌, 600 பின்ளைகளும்‌ 


திருமுழுக்குப்‌ பெற்றனர்‌. 
யேசுசபையார்‌ பனியிலே பங்குபற்ற வந்தனர்‌: 


உத்தம கத்தோலிக்கரான பிலிப்‌ தே ஓலிவேயிரு போத்‌ 
துக்காலுக்குக்‌ கிடைத்த : புதிய இராச்சியத்தில்‌ ஒழுங்கை 
நிலைநாட்ட முழுமனதோடு முயன்றார்‌. முழுநாடும்‌ கத்தோ 
லிக்க நாடாகக்‌ காண்பதே அவருடைய முதல்‌ ஆவல்‌, அதற்‌ 
காக யாழ்ப்பாணத்தில்‌ நற்செய்தி நவில இலங்கையின்‌ அதீன 
கர்த்தாவான கொச்சின்‌ ஆயர்மூலம்‌ வேறு வேதபோதகரை 
யும்‌ அழைக்கலானார்‌. 1622-ம்‌ ஆண்டின்‌ பிற்பகுதியிலே யேசு 
சபையார்‌ வந்துசேர்ந்தனர்‌, இராச்சியம்‌ 34 கோவிற்பற்று 
களாகப்‌ பிரிக்கப்பட்டு, அலயங்களும்‌ பாடசாலைகளும்‌ நிறுவப்‌ 


1 


வவ மி ந. வலை 


9 
பட்டன. பிந்தித்‌ தொடங்கிய கோயில்களை யேசுசபையார்‌ 
பொறுப்பேற்க, மூந்தியவை பிரான்சிஸ்கு சபையா ரின்‌. 
விசாரணைக்கு விடப்பட்டன. யேசுசபையார்‌ எடுத்த பெரும்‌ 
முயற்சியின்‌ மூலம்‌ 1627-ல்‌ அவர்களுடைய 10 இல்லங்களுக்‌ 
இடையே 40,000 கிறிஸ்தவர்கள்‌ எண்ணப்பட டனர்‌. இரண்டு 
வருடங்களில்‌ இத்தொகை 50,000 அதி, 6 இல்லங்கள்‌ புதி 
தாக நிறுவப்பட்டன. அதோடு அவர்கள்‌ போர்த்துக்கேயரின்‌ 
ஆட்சியின்‌ கீழ்‌ இராச்சியத்‌ தின்‌ தலைப்பட்டணமாயிருந்த யாழ்ப்‌ 
பாணத்தின்‌ மேற்கந்தலையில்‌ மேற்படிப்புக்காக ஒரு கல்லூரியும்‌ 
நடத்தினர்‌. 1626-ல்‌ யாழ்ப்பாணம்‌ வந்த சாமிநாதர்‌ சபை 
யார்‌ பட்டணத்தின்‌ இழக்குக்கோடியில இருந்த இடத்தில்‌ 
ஒருமடம்‌ நிறுவினர்‌. பட்டணத்‌ துக்கு பேற்கேயுள்ள தாவாழ்‌ 
துறையில்‌ அவர்களுக்கு ஒரு பங்குக்‌ கோவிலுமிருந்தது. யாழ்ப்‌ 
பாணத்துச்கப்பாலுள்ள தீவுகளில்‌ 5 கோயில்களுக்கும்‌ வன்னிப்‌ 
பிரிவுகளில்‌ 2 கோயில்களுக்கும்‌ மா தோட்டத்தில்‌ நற்செய்தி பரப்‌ 
பிய பிரான்சிஸ்கு சபையார்‌ பொறுப்பாயிருந்தனர்‌. மன்னாரில்‌ 
8 கோயில்களும்‌ 6,000 பங்குமக்களுமிருந்தனர்‌. இத்தீவு நாம்‌ 
முன்னர்‌ சொன்னபடி யேசுசடையாரின்‌ ஆளுகையிலிருந்த து. 


1928-ல்‌ இந்த அதிசயமான முன்னேற்றத்துக்கு ஒரு 
பயங்கரமான தடையேற்பட்டது. யாழ்ப்பாணத்தை வென்ற 
பிலிப்‌ தே ஒலிவேயிறாவின்‌ மரணத்தின்பின்‌ கண்டியார்‌ யாழ்ப்‌ 
பாணத்தின்மேற்‌ படையெடுத்தனர்‌. ஒலிவேயிருவின்‌ பின்‌ 
வந்த லன்சறோத்‌ தே சேகாஸ்‌ அந்தப்‌ படைத்‌ தாக்குதலைத்‌ 
தடுத்து நிறுத்த இயலாதுபோனார்‌. எதிரிகள்‌ கோயில்களைச்‌ 
சுட்டெரித்து, இராச்சியத்தின்‌ எல்லையிலிருந்த இரு யேசுசபைக்‌ 
மருக்கள்‌ மத்தியு பேர்டினைடஸ்‌, பேர்னடீனோ பெச்சி, இரு 
பீரான்சிஸ்கு. சபைக்‌ குருக்கள்‌ நங்கேல்‌, ஆங்கிலேயராகிய 
அன்று என்போரைக்‌ கொலைசெய்ததோடு பெருந்தொகை 
யான சுதேச இறிஸ்தவர்களையும்‌ தம்‌ பக்கம்‌ திருப்பினர்‌. 
எல்லாம்‌ அழிந்து போனது போலவே தோன்றியது. ஆனால்‌, 
அந்தப்‌ பேரலை போனபின்‌ போதகர்கள்‌ வருந்தி உழைத்து 


_— 12 வவ ॥ 


அழிவைத்‌ திருத்தித்‌ திரும்பவும்‌ திருச்சபையை முன்னிலுமதி 
கம்‌ பெலமான அத்திவாரத்திலே கட்டியெழுப்பினார்கள்‌. 


ஒல்லாந்தர்‌ ஆட்சியின்‌&ழ்‌ திருச்சபைபின்‌ அழிவு: 


போத்துக்கேய அரசின்‌ ஆட்சியாளரின்‌ அநியாய அட்டூழி 
யங்களின்‌ தடைகளிடையினும்‌ 1658-ம்‌ ஆண்டளவில்‌ முழு 
யாழ்ப்பாண இராச்சியமும்‌ விசுவாசத்துக்கு மனந்திரும்பி 
- விட்டதென்று சொல்லலாம்‌, ஒலிவேயிறாவிடமிருந்து பெற்‌ 
றுக்கொண்ட உதவி சகாயங்களுக்குப்‌ பதிலாக அவர்பின்‌ வந்த 
ஆட்சியாளர்களிடம்‌ வேதபோ தகர்கள்‌ நெருக்கிடையும்‌ வாதனை 
யுமே பெற்றார்கள்‌. சொந்த ஆளுநர்‌ கையால்‌ அவர்களுக்குக்‌ 
- கிடைத்த துன்புறுத்தல்‌ யாழ்ப்பாணக்‌ கத்தோலிக்கருக்கு இனி 
வரப்போகும்‌ இடையூறுகளுக்கு முல்‌ சுவையாகவிருந்தது. 36 
வருடம்‌ மட்டில்‌ இச்செழிப்பான வயலில்‌ உழைத்த பின்னர்‌ 
1658 யூன்‌ 22ஃல்‌ போத்துக்கேயரின்‌ யாழ்ப்பாணக்‌ கோட்டை 
ஒல்லாந்தருக்குச்‌ சரணடைத்தபோது த்தா கள்‌ வெளி 
யேற வேண்டியதாயிற்று. 


ஒல்லாந்தர்‌ தங்கள்‌ யாழ்ப்பாண பரிபாலனத்தை அரசி 
யல்‌ சதியின்‌ சாட்டில்‌ அநேக கத்தோலிக்கரைக்‌ கொலை செய்‌ 
ததோடு தொடங்கினார்கள்‌. பாவமன்னிப்பு முத்திரைக்குச்‌ 
சான்றாக மரித்த யேசுசபைக்குரு கல்தேரோ இப்பலிகளில்‌ 
ஒருவரானார்‌. கோட்டை சரணடைந்தபோது 40தோ 50தோ 
குருக்கள்‌ வெளியேற்றப்பட்ட தருணம்‌ இவர்‌ வியாதிகாரண 
மாக இங்கு தங்கிருக்க . அனுமதிக்கப்பட்டார்‌. ஒல்லாந்தர்‌ 
எல்லாக்‌ கோயில்களையும்‌ உடனே கைப்பற்றி மடங்கள்‌ கல்லூரி 
களைக்‌ குழப்பிக்‌ கத்தோலிக்க வேதத்தைப்‌ புரட்டிக்‌ தங்கள்‌ 
கொள்கையைப்‌ புகுத்த இயல்‌ ற யாவும்‌ செய்தனர்‌. யாழ்ப்‌ 
பாணத்தார்‌ பழைய நம்பிக்கைக்குத்‌ திரும்பலாமென உத்தர 
வளித்தனர்‌. புதிய அதிகாரிகள்‌ கத்தோலிக்க மறை 
மேற்‌ கொண்ட துவேசத்தை. உணர்ந்த, அண்மையிற்‌ போத்‌ 
துக்கேயரின்‌ போதனையால்‌ மதம்மாறிய பலர்‌ உடனே இந்துக்‌ 


டம்‌ ட்‌ 


களானதில்‌ அதிசயமேதுமில்லை. விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
நின்றவர்கள்‌ பெரிதும்‌ போராடவேண்டியிருந்தது. ஒல்லாந்‌ 
தர்‌ அவர்களை உறக்கமின்றித்‌ துன்புறுத்தினார்கள்‌, 1658 
செப்ரெம்பர்‌ 19-ல்‌ விடுத்த பிளக்காட்டின்படி குருக்களுக்கு 
அபயமளிப்பது கொலைத்‌ தண்டனைக்குரிய குற்றமாகத்‌ தடுக்‌ 
கப்பட்டது. 1682 யூலை 1-ல்‌ வெளியான வேறொரு பிளக்‌ 
காட்‌ கத்தோலிக்கர்‌ .சபைகளோ, கூட்டங்களேோ வைக்கப்‌ 
படாதென்று தடுத்தது. குற்றத்தின்‌ முதல்முறைக்கு அபராத 
மாக 100 றிக்டொலரும்‌, இரண்டாம்‌ முறைக்கு 200 
றிக்டொலரும்‌, மூன்றாம்‌ முறைக்கு விரும்பிய தண்டனையும்‌ 
விதிக்கப்படும்‌ என்று அறிவிக்கப்பட்டது. வேறொரு சட்டம்‌ 
கத்தோலிக்க குருவிடம்‌ ஞானமுழுக்குப்‌ பெறுவதைத்‌ தடுத்‌ 
துக்‌ கடின தண்டனை விதித்தது. டச்கத்‌ திருச்சயையில்‌ 
அளித்த திருமுழுக்குக்கு மட்டுமே பதிவு ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டது. “திருத்திய திரறாச்சபையின்‌'” சடங்குப்படி நடந்‌ 
தால்‌ மட்டுமே விவாகத்துக்குப்‌ பெறுமதியுண்டு. அபராதம்‌ 
தண்டனைகளின்‌ பயத்தால்‌ பிள்ளைகளெல்லாம்‌ இருத்திய” 
பாடசாலைகளுக்குப்‌ போகவும்‌, வளர்ந்தவர்கள்‌ அரசாங்கத்தின்‌ 
கோவில்களுக்குப்‌ போகவும்‌ கட்டாயப்படுத்தப்பட்டனர்‌. 


சுதேச கிறிஸ்தவர்களின்‌ நிலைபரம்‌ இவ்வாறாக இழிந்திருந்‌ 
தது. போத்துக்கேய குடும்பத்தினர்‌ பலர்‌ இவ்விராச்சியத்‌ 
திலேயே தங்கிவிட்டனர்‌. ஒல்லாந்தர்‌ அவர்களை ஓடுக்கி, அவர்‌ 
கள்மேல்‌ அவமானமும்‌ குறைபாடுகளும்‌ சுமத்தினர்‌. அவர்‌ 
களுடைய மொழி தடுக்கப்பட்டு, உத்தியோகங்களிலிருந்து 
சுதேச கத்தோவிக்கர்போலவே விலக்கப்பட்டு, உரிமைகளிழந்து 
தவித்தனர்‌. ஆயினும்‌ அவர்கள்‌ ஆச்சரியத்துக்குரிய திடத்‌ 
தோடு தங்கள்‌ வேதத்துக்குப்‌ பிரமாணிக்கமாயிருந்து தமது 
ஆன்மாவை எவ்வித கிரயத்துக்கும்‌ பண்ட மாற்றுச்‌ செய்ய 
மறுத்தனர்‌. 


இலங்கையின்‌ அப்போஸ்தலர்‌: 


கத்தோலிக்க வேதத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அழித்‌ 
தொழிக்க டச்சுக்காரர்‌ தங்கள்‌ தண்டனைச்‌ சட்டங்களை முழு 


ட] அ 


தும்‌ நம்பியிருந்தனர்‌. ஆனால்‌ கத்தோலிக்க சமயம்‌ வேர்விட்ட 
இடங்களில்‌ தனது உள்வயிரத்தினால்‌ கலாபனைகள்‌ அதிகரிக்கு 
மளவுக்கு வீறுகொண்டு வளர்கிறது. பெருந்தொகையானோர்‌ 
தெண்டங்களுக்கஞ்சாமலும்‌, அதிகாரிகளின்‌ பசப்புகளால்‌ 
மயங்காமலும்‌ சத்திய விசுவாசத்தை உறுதியுடன்‌ பற்றிக்‌ 
கொண்டனர்‌.  தனிவீடுகளில்‌ இராக்காலங்களிலே தங்கள்‌ 
பத்திக்கூட்டங்களை நடத்தினர்‌, கத்தோலிக்க. கோயில்‌ 
களுக்குரிய சில புனித சுராவங்கள்‌ ௯ ருவமுடைக்கும்‌ 
கல்வினித்தரிட மிருந்து காட்பாற்றப்பட்டுத்‌ தனியார்‌ செபக்‌ 
கூடங்களிலே மறைத்து வைக்கப்பட்டன, இவை அயலில்‌ 
வாழ்த்த விசுவாசிகளின்‌ கத்தோலிக்க பக்திவாழ்வுக்கு மைய 
மாயின. சில இடங்களிலே சத்தோலிக்கர்‌ தமது வேதத்தை 
அபாயமின்றி அனுசரிக்கத்‌ தங்கள்‌ பழைய கோயிற்சுருவங்‌ 
களுடனே இடம்‌ பெயர்த்து வேதவிரோதிகளின்‌ கைக்கெட்‌ 
டாத பிரசேசங்களிற்போய்க்‌ குடியேறினர்‌. பிரசித்திபெற்ற 
மடுப்பதியின்‌ ஆரம்பம்‌ இத்தகையதே, ஒல்லாந்தரின்‌ கலாபனை 
உச்சத்தில்‌ மாந்தையிலிருந்து ஓடிக்‌ தப்பியவர்கள்‌ தங்களுடைய 
புதுமையான சுருவத்தையும்‌ அங்கு கொண்டு போனார்கள்‌. 

யாழ்ப்பாணம்பற்றி மேலே சொன்னவை முழு இலங்கைத்‌ 
தீவுக்கும்‌ பொருந்தும்‌, டச்சுக்காரர்‌ யோத்துக்கேயரிடம்‌ 
பறித்தெடுத்த கடலோரப்‌ பகுதிகளிலெல்லாம்‌ வேதகலாபனை 
அதே உக்ரெத்தோடு மோதியது. இத்தீவிலே திருச்சபை 
கடின பரீட்சைக்குள்ளானது. மனித கணிப்பின்படி அது நாள 
டைவில்‌ அழித்தொழியும்‌ நிலையிலிருந்தது. ஆனால்‌, கடவுள்‌ 
தனது துன்புறும்‌ பத்தினியைக்‌ காப்பாற்றுதற்கு ஒரு தாதனைத்‌ 
தயார்‌ செய்துகொண்டிருந்தார்‌. கோவைப்‌ பிராம்ணரான 
யோசவ்‌ வாஸ்‌ அடிகள்‌ அந்நகரின்‌ ஆசன ஆலயக்‌ குரு ஒருவரீட 
மிருந்து இலங்கையிலே கத்‌ ?தாலிக்கரின்‌ நிலமைபற்றி உளத்‌ 
தையுறுத்தும்‌ விபரங்களைக்‌ கேட்டறிந்தார்‌. மக்காவோவி 
லிருந்து திரும்பிவரும்போது கப்பலிலேற்பட்ட பிழையால்‌ இக்‌ 
குரு கொழும்பின்‌ துறையிற்‌ தங்கவேண்டியதாயிற்று, கலா 
பனைகாரரால்‌ அங்கு திருச்சபைக்கு ஏற்பட்ட. நாச அழிவை 
அவர்‌ தனது கண்ணாலே கண்டார்‌. 


ஸ்‌ அடிகள்‌ 


யோசவ்‌ வா 


ஆசா. 


வலர்‌ இரத அடல்‌ 


தனக்கு என்ன நிகழ்ந்தாலும்‌ துன்புறும்‌ திருச்சபைக்கு 
உதவிசெய்யவேண்டுமென்ற ஆவல்‌ அவர்‌ இதயக்திற்‌ பற்றியது. 
காலகதியில்‌ அவர்‌ இந்த ஆபத்தான வேக்தூதுக்கு வெளிப்‌ 
பட்டு, மயிர்‌சிலிர்க்கும்‌ பல ஆபத்துகளைக்‌ கடந்து, இயம்புதற்‌ 
கரிய இடும்பைகளை அனுபவித்து, டச்சுக்காரரின்‌ அடிமை 
போல வேடம்பூண்டு 1687-ன்‌ மத்‌ஒயிலே யாழ்ப்பாணம்‌ வந்து 
சேர்ந்தார்‌. அந்தா ட்களிலே தண்டனைச்‌ சட்டங்களுக்குப்‌ பயந்து 
கொள்கைகளையும்‌ அனுசரணைகளையும்‌ மறைத்து வைத்திருக்க 
வேண்டியிருந்தால்‌, பிரமாணிக்கமான கத்தோலிக்‌ கை 
கண்டுபிடிக்கச்‌ சில காலம்‌ ரெமப்பட வேண்டியதாயிற்று. 
தங்கள்‌ வீட்டின்‌ வாசலிலே அடிமையின்‌ உடையிலே அடிக்கடி 
யாசிக்கும்‌ ஏழை தங்களுக்காகத்‌ தன்னை முழுதும்‌ தியாகஞ்‌ 
செய்துவந்த ஒரு கத்தோலிக்க குரு என அவர்கள்‌ அறிந்த 
வேளை அவர்கள்‌ கொண்ட ஆனந்தத்துக்கு அளவேயில்லை, 
சமுசயிக்க முடியாத சில வீடுகளிலே இராக்காலத்திலே சபை 
கூட்டி 30 வருடங்களின்‌ பின்‌ பலிப்பூசையிற்‌ பங்குபற்றி அருட்‌ 
சாதனங்களைப்‌ பெற்று, விவாகங்களை ஆசீர்வதித்துப்‌ பிள்ளை 
களுக்கு ஞானமுமுக்களித்து ஆறுதலடைந்தார்கள்‌ . 


விரைவில்‌ வாஸ்‌ அடிகள்‌ பட்டணத்திலிருந்து 10 ஒல்‌ 
தொலைவிலுள்ள இல்லாலை எனும்‌ நரொமத்தில்‌ காபாந்தான 
இடத்சையடைந்தார்‌. இக்ரொமவாசிகள்‌ சொந்த விசுவாசத்‌ 
துக்காக மற்றவர்களிலுமதிகம்‌ பிடிவாதமாகத்‌ துணிந்து 
நின்றதால்‌, அவர்களுடைய கிராமம்‌ ன்ன றோமை' எனும்‌ 
யெயரைப்‌ பெற்றது. இங்கிருந்து எமது புனிதகுரவர்‌ பட்ட 
ணத்துக்கும்‌, பரந்து கடந்த பல  கிரரமங்களுக்கும்‌ இரகசிய 
மாக இரவிலே பாய்ந்துபோய்ப்‌ பணி புரிந்தார்‌. வைராக்‌ 
கியமாயிருந்த விசுவாசிகளைத்‌ திடப்படுத்தியதோடு பல பதித 
ரையும்‌ இந்துக்களையும்‌ மனந்திருப்பினார்‌. திரும்பவும்‌ கத்தோ 
லிக்கவேகம்‌ யாழ்ப்பாணத்திலே செழித்து வளர்ந்தது. விசுவாசி 
களின்‌ வீடுகளிலே மாலைதோறும்‌ ககங்களும்‌ செபங்களும்‌ ஒலிக்‌ 
கத்கொடங்னெ. 


ச்‌ அ: ஆக 
தொம்‌ பேதுருவும்‌. வேறு 7 பேரும்‌ வேதசாட்சிகளாயினர்‌: 


இம்மறுமலர்ச்சி யாழ்ப்பாணப்‌ பொது அதிகாரியின்‌ 
கவனத்தைக்‌ கவர்ந்தது. என்றிக்‌ வான்‌ றீ கொதித்தெழுந்து 
அந்நிய குருவையும்‌ அவருடைய அனுசாரிகளையும்‌ கைதுசெய்‌ 
ய: கட்டளை பிறப்பித்தான்‌. 1689 இறிஸ்து பிறப்பு விழா 
இரவிலே யோசவ்‌ வால்‌ ஓப்புக்‌ கொடுக்கப்போகும்‌ பலிப்பூசை 
களிலே பங்கெடுக்க மூன்று வித்தியாசமான வீடுகளிலே 
யாழ்ப்பாண விசுவாசிகள்‌ கூடியிருந்தனர்‌. ஒரு விட்டிலே 
திருப்பலி நடந்துகொண்டிருக்கும்போது மற்ற வீடுகளிலும்‌ 
விசுவாசிகள்‌ செபமாலை ஓதிக்‌ கீதங்கள்‌ பாடிக்‌ குரவரின்‌ 
வருகையை எதிர்பார்த்து விழித்திருந்தனர்‌. வான்‌ றீயின்‌ 
கூலிப்பட்டாளம்‌ ஒரு வீட்டிலே பாய்ந்தபோது குரவர்‌ அங்கி 
ருந்து வெளியேறிவிட்டார்‌. அவர்கள்‌ வீட்டைவளைத்துக்‌ 
கதவுகளை உடைத்து, அங்கு கூடியிருந்த ஆண்‌, பெண்‌, பிள்ளை 
கள்‌ அனைவரையும்‌ கைதிகளாக்கிக்‌ கொண்டு போனார்கள்‌. 
இவ்வாறு 300 பேர்மட்டில்‌ பிடிபட்டனர்‌. மறுநாட்காலை 
வான்‌ றீ பெண்கள்‌ பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்களுக்கு 
அபராதம்‌ விதித்தான்‌. தேசத்துப்‌ பிரபுகளான 8 பேரை 
அதிக கடினமான தீர்வை காத்திருந்தது. 


இவர்களில்‌ ஒருவரான தொம்‌ பேதுரு என்பவர்‌ உத்தி 
யோக உயர்வுக்காகக்‌ கத்தோலிக்க விசுவாசத்தை மறுதலித்‌ 
தபின்‌ எம்மானுவேல்‌ தே சில்வா எனும்‌ செல்வாக்குள்ள 
கத்தோலிக்கரால்‌ மனந்திருப்பி யோசவ்வாஸ்‌ முனிவரால்‌ 
திருச்சபையில்‌ மீண்டும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்‌. இவ்வெட்‌ 
டுப்‌ பேருக்கும்‌ கல்வீன்‌ மதத்தைத்‌ தழுவுவதா அல்லது கொலைக்‌ 
குள்ளாவதா என்பதைத்‌ தெரியும்‌ உரிமையை வான்‌ றீ 
கொடுத்தான்‌. இவர்களிலெவரும்‌ தயங்கவில்லை, தொம்‌ பேதுரு 
“இருத்திய” வேதத்தைக்‌ கைவிட்ட செயலை வான்‌ ற ஒருபோதும்‌ 
மன்னிக்கவில்லை. எனவே, மனம்‌ மாறுமட்டும்‌ தடியடிபோடக்‌ 
கட்டளையிட்டான்‌. 


இளிவு 


a+ 


- 


வாதனைகளிடையேயும்‌ அவர்‌ மனவுறுதியா யிருந்ததால்‌ 


சங்கிலிகளாற்கட்டி. மறுசகாக்களுடன்‌ மறியலிலே தள்ளப்பட்‌ 
டார்‌. அங்கும்‌ மற்றவர்களை உறுதியாயிருக்கும்படி தேற்றி 
யவர்‌ சில நாட்களில்‌ இறந்துபோனார்‌. எம்மானுவேல்‌ தே 
சில்வாவும்‌ மற்ற விசுவாச வீரரும்‌ சீவியமறியலுக்கும்‌ பொருள்‌ 
பண்ட பறிமுதலுக்கும்‌ தீர்வையிடப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 
காலிலே பாரச்சங்கிலி மாட்டி, அப்போது பெருப்பிக்கப்பட்ட 
கோட்டைக்குக்‌ கல்‌ சுமக்க நிர்ப்பந்தப்படுத்தப்‌ பட்டனர்‌. 
விசுவாசத்தை மறுதலித்து உயிரையும்‌ சுதந்திரத்‌ ை தயும்‌ 
அடைய நினையாது, அவர்கள்‌ இந்தத்‌ துன்புறுத்துதலால்‌ 
விரைவில்‌ மரித்தார்கள்‌. 


வான்‌ றீ என்ன முயற்சிகளைச்‌ செய்தபோதிலும்‌ வாஸ்‌ 
அடிகளை அவன்‌ பிடிக்க முடியவில்லை. டச்சுக்காரர்‌ பிரதேசத்‌ 
திலே இனிமேற்‌ தங்குவது ஆபத்து என உணர்ந்த முனிவர்‌, 
நாட்டின்‌ உள்பாகத்தை ஆண்ட கண்டி அரசனுக்குச்‌ சொந்‌ 
தமான புத்தளம்‌ எனும்‌ கடற்கரைப்பட்டணம்‌ சென்று, அங்கும்‌ 
அயலூர்களிலும்‌ வாழ்ந்த கத்தோலிக்கருக்குப்‌ பணிபுரிய 
லானார்‌. தவறிப்போன ஆடுகளைத்தேடி 1692-ல்‌ அவர் கண்‌ 
டிக்குப்‌ “போனபோது அங்கிருந்த லைல்‌ என்பவனுடைய 
சூழ்ச்சியால்‌ இவர்‌ போத்துக்கேயருடைய இரகசிய வேவுகார 
னெனச்‌ சிறையிலிடப்பட்டார்‌. இவருடைய புனித சீவியத்தை 
அறிழ்த அரசன்‌ இருவருடங்களில்‌ இவருக்கு விடுதலை கொடுத்‌ 
தான்‌. வாஸ்‌ முனிவர்‌ கண்டியைத்‌ தனது வேதபோ தக 
வேலைக்கு மத்திய தளமாக்கிக்கொண்டு, அடிக்கடி ஒல்லாந்தர்‌ 
பிரதேசத்திலும்‌, தலைநகரிற்தானும்‌ வசித்த கத்தோலிக்கரைச்‌ 
சந்தித்தார்‌. தன்தலைக்கு விலைவைத்திருப்பதையே நினையாது, 
அங்கு வீடுவீடாகச்சென்று அருட்சாதனங்களை வழங்கினார்‌. 
சிலகாலத்தின்பின்‌ அவர்‌ மீண்டும்‌ யாழ்ப்பாணத்துக்குத்‌ திரும்‌.பி 
வந்தபோது விசுவாசிகள்‌ பெருமகிழ்ச்சி அடைந்தனர்‌. 

ல்‌ 


திருவயலில்‌ வேறு கோவைத்‌ தியானசபையார்‌ 


வேதபோதகர்‌ வாஸ்‌ தனியாகச்செய்த இரச்செயல்களின்‌ 
அறிக்கைகள்‌ கொச்சின்‌ ஆயரான பேதுரு பச்சேக்கோவின்‌ 
காதில்‌ எட்டின. இலங்கை இவருடைய ஆதனத்துக்குச்‌ சேர்ந்‌ 
தது. இவருடைய வேண்டுதலின்பேரில்‌ கோவையிலுள்ள 
பிலிப்புநேரியார்‌ இயானசபையின்‌ அதிகாரிகள்‌ 1696 ல்‌3 உதவி 
யாட்களையும்‌, பின்னர்‌ வேறு 6 பேரையும்‌ அனுப்பினார்கள்‌. 
வாஸ்‌ முனிவரே முன்னர்‌ இச்சபையிற்‌ சேர்ந்து, அதை உரு 
வாக்கி வைத்தவர்‌. இத்துணையாட்கள்‌ தொடர்ந்து ஒன்றரை 
நூற்றாண்டளவாக அனுப்பப்பட்டு, இத்தீவு கொச்சின்‌ மறை 
வட்டத்துக்குச்‌ சேர்ந்திருந்த காலமெல்லாம்‌ கரிசனை நிறைத்த 
இந்த இந்திய குருக்களாலேயே பண்படுத்தப்பட்டது. ஆயர்‌ 
இலங்கையிலே தனது பிரதிநிதியாக வாஸ்‌ முனிவரையே 
நியமித்தார்‌. 


மாதோட்டமும்‌ யாழ்ப்பாணமும்‌ புதிதாக வந்த பேதுரு 
பெர்ராவோ அடிகளின்‌ பொறுப்பில்‌ விடப்பட்டன. இவரும்‌ 
புனிதத்திலும்‌ சுயநலங்கருதா ஆன்மஆவலிலும்‌ அதிபருக்கு 
ஒத்தவராக இருந்தார்‌. காலகதியில்‌ போதிய வேலையாட்கள்‌ 
திகைத்தபடியால்‌ கத்தோலிக்க வேதம்‌ தலைநிமிர்த்தத்‌ தொ 
டங்கியது. இன்னும்‌ வேதபோதகர்‌ பகிரங்கமாக நடமாட 
முடியவில்லை, அவர்கள்‌ எல்லைக்‌ கிராமங்களிலே தங்கி, ஒல்லாந்‌ 
கரின்‌ பிரதேசத்திலே மிக எச்சரிக்கையாகவே போகவேண்டி 
யிருந்தது. இவ்வித பாதகமான சூழலிலே பணிசெய்தும்‌ 
1717-ல்‌ அவர்கள்‌ முழுத்தீவுக்கும்‌ 70,000 கத்தோலிக்கரையும்‌ 
யாழ்ப்பாணமாவட்டத்தில்‌ 15,000 நற்கருணை பெறுவோரை 
யும்‌ எண்ணக்கூடிய தாயிருந்தது. 


ஒரு நாற்றாண்டளவு துன்புறுத்தலின்பின்‌ டச்சுக்காரர்‌ 
தமது துவேசத்தைக்‌ குழைத்து, சில 'பிளக்காட்டுகளையே” 
அமுலாக்கினர்‌. கத்தோலிக்கரை அரச உத்தியோகத்திலிருந்து 


ந ட 


வை நி. 8] வய 


தடுத்தலை நீக்கி சேமக்காலைகளை மறுத்தல்‌, விவாகம்‌ போன்ற 
வைக்கு வரிகளை விதித்தல்‌ என்பன, தொடர்ந்து அமுல்நடத்‌ 
கப்பட்டன. கத்தோலிக்க கோவிலிற்‌ திருமுழுக்குப்‌ பெற்ற 
அடிமைகளின்‌ பிள்ளைகள்‌ அடிமைகளாகத்‌ தொடர்ந்திருக்க, 
டச்சுக்காரர்‌ கோவிவிலே திருமுழுக்குப்‌ பெற்ற பிள்ளைகள்‌ 
சுதந்திரராவர்‌ எனும்‌ *பிளக்காட்டும்‌” வலுவிலிருந்தது. 
ஒல்லாந்தர்‌ ஆட்சியின்‌ முடிவில்‌ யாழ்ப்பாணத்திலே பல 
கோவில்கள்‌ கட்டப்பட்டிருந்தன. அவற்றில்‌ அதிகமானவை 
மட்சுவராலானவையே. அச்குழலிலே வேறுவிதமாக எதிர்‌ 


பார்க்கமுடியாது. மெல்லமெல்லப்‌ பதிதர்‌ வேதபோ தகரையும்‌ 


சகித்துக்கொள்ளத்‌ தொடங்கினர்‌. 
பிரித்தானியர்கழ்‌ மதச்‌ சுதந்திரம்‌ 


19ம்‌ நூற்றாண்டு தொடங்கியதும்‌ இலங்ஸ கத்‌ திருச்‌ 
சபைக்கு ஒரு புதிய சகாப்தம்‌ உதித்தது. தீவிலுள்ள டச்சுக்‌ 
காரரின்‌ பிரதேசம்‌ 1796 ல்‌ ஆங்கிலேயருக்குக்‌ கையளிக்கப்‌ 
பட்டதால்‌, கத்தோலிக்கருக்கு எதிராக வீசிய கலாபனையும்‌ 
நின்றுவிட்டது. ஆயினும்‌, ஒல்லாந்தர்‌ இயற்றிய தண்டனைச்‌ 
சட்டங்கள்‌ நடைமுறைப்படுத்தப்படாவிடினும்‌, இன்னும்‌ இருத்‌ 
தன. 1806லேதான்‌ அலெக்சாந்தர்‌ யோண்ண்ரனின்‌ சபாரிசன்‌ 
பேரில்‌ கத்தோலிக்கர்‌ தமது சொந்த வேதத்தை அனுசரிக்கும்‌ 
சுதந்திரத்தையும்‌, புரொதெஸ்தாந்த பிரசைகளுடன்‌ சமமான 
உரிமைகளையும்‌ அளிக்கும்‌ “பெரிய பட்டயத்தைப்‌* பெற்றனர்‌. 
அந்தவருடம்‌ அவர்கள்‌ தொகை 66,830 எனப்‌ பதிவிலுண்டு. 
அவ்‌ வருடம்‌ வடக்கிலே கத்தோலிக்க வேதம்பற்றி பக்கனன்‌ 
என்பவர்‌ யாழ்ப்பாணத்திவிருந்து இவ்வாறு வரைகிறார்‌: 
“முந்தி உத்தியோகம்‌ பார்த்த டச்சப்‌ பாதிரிமார்‌ பற்றாவியா 
வுக்கோ ஐரோட்பாவுக்கோ போய்விட்டனர்‌, முழுப்பிரதேசமும்‌ 
கோவைக்‌ கல்லூரியிலிருந்து வந்த ரோமைக்குருக்களின்‌ கையிலி 


. ருக்கிறது. ஆங்கில தேசத்தவர்‌ தங்கள்‌ சமயத்தின்மீது காட்டும்‌ 


அசமந்தத்தைக்‌ கண்டு இவர்கள்‌ முழுத்தேசத்தையும்‌ சொந்த 


கவை இர 0] வலை 


மாக்கிக்‌ கொண்டனர்‌. ஆங்கில அரசாங்கம்‌ றோம மூடநம்பிக்‌ 
கையைப்‌ புத்த விக்கிரக வணக்கத்துக்கு மேலாக மதிப்பதால்‌,' 
. இலங்கையிலே கத்தோலிக்க வேதத்தைப்‌ பரிபாலிப்பது 
சரியென எண்ணு ன்‌ றனர்‌.” 


தியானசபைக்‌ குருக்கள்‌ அக்காலத்தின்‌ நிலைபரப்படி கிறிஸ்‌ 
தவர்களைப்‌ படிப்பித்த விசுவாசத்திற்‌ பெலப்பிக்கவும்‌ பிள்ளை 
களை வளர்க்கவும்‌, மனந்திருப்பிய மக்கள்‌ இருந்த இடங்களி 
லெல்லாம்‌ கோவில்கள்‌ சிற்றலயங்களை நிறுவவும்‌ வருந்தி 
முயன்றார்கள்‌. இலங்கையிலுள்ள கத்தோலிக்க இலக்கியத்தின்‌ 
ஒருபகுதியை இக்குருமாரே இயற்றினர்‌. இவர்கள்‌ பரிபாலிக்கும்‌ 
கத்தோலிக்கரைப்‌ பற்றி அலெக்சாந்தர்‌ மோண்ஸ்ரன்‌ கோவைப்‌ 
பேராயருக்கு 7807ல்‌ இவ்வாறு வரைந்தார்‌: “அவர்களுடைய 
நடத்கை ஒழுங்கு அவர்களைப்‌ படிப்பிக்கும்‌ பொறுப்புள்ள 
பிலிப்புநேரியார்சபைக்‌ குருக்களுக்கு அதிக கீர்த்தியை அளிக்‌ 
கின்றது.” வேறொரு கடிதத்தில்‌ அவர்‌ சொல்வது: “தங்கள்‌ 
மந்தையை வளர்க்கக்‌ மீறாக்கள்‌ அவலுடன்‌ செய்யும்‌ வசதி 
களும்‌, அதற்காக அவர்கள்‌ உதாரமாய்ச்‌ செய்யும்‌ செலவும்‌ 
கிழக்கிலே யாவருக்கும்‌ மாதிரியாய்‌ விளங்கத்தக்கது. இதனால்‌ 
ஒரு கிறிஸ்தவன்‌ அறிவினாலும்‌, உயர்பண்பினாலும்‌ மற்றவர்‌ 
களீனின்று குறிகாணப்படவேண்டுமென்று அவர்கள்‌ கருதினர்‌ 
என்பது தகெளிவு.”' 30 வருடங்களின்பின்‌ தீவின்‌ தேசாதிபதி 
றொபேட்‌ வில்மட்‌ கோட்டன்‌ எழுதியது :- எனது ஆட்சிக்காலத்‌ 
தில்‌ இலங்கைக்‌ கத்தோலிக்க குருக்களின்‌ பக்தியான புகழ்ச்சிக்‌ 
குரிய நடத்தைக்கும்‌, இக்குடியேற்ற நாட்டின்‌ 85,359 
கத்தோலிக்க மக்களின்‌ ஒழுக்கமும்‌ பிரமாணிக்கமுமான நடத்‌ 
தைக்கும்‌ சாட்சிசொல்ல நான்‌ எப்போதும்‌ தயாராயிருப்பேன்‌."? 


வடஇலங்கை புறம்பான பதில்விசாரணைப்‌ பிரிவாக்கப்‌ 
பட்ட 1847ல்‌, இப்போது வடமாகாணமாயிருக்கும்‌ பரப்பிலே 
36,525 கத்தோலிக்கரும்‌ 168 கோவில்களுமிருந்தன. 11 
வருடங்களின்‌ முன்னர்‌ வடமாகாணத்தில்‌ மாத்திரம்‌ 86 சுதேச 


ப்‌ அ இடியும்‌ 


பாஃ.சாலைகளிருந்தன. இத்த எண்கள்‌ யாழ்ப்பாணத்திலே தியா 


னசயைக்‌ குருக்களின்‌ அயராத முயற்சிக்கும்‌ அவர்கள்‌ எய்திய 
அபார சித்திக்கும்‌ சிறந்த சாட்சியாகின்‌ றன. 


அப்போஸ்தல பதிலாயர்களின்‌ கழ்‌ யாழ்ப்பாணம்‌ 


300 ஆண்டளவாக கொச்சின்‌ மறைவட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாக இலங்கை இயங்கியபின்‌, 1834 ல்‌ அதை விசுவாசப்‌ 
பரப்புதற்‌ பேராயத்தில்‌ நேராகத்‌ தங்கியிருக்கும்‌ அப்போஸ்‌ 
தல பதில்‌ விசாரணைப்‌ பிரிவாகத்‌ தாபிக்க்‌ பரிசுத்த தானம்‌ 
முடிவு செய்தது. இலங்கையில்‌ தியானசபையின்‌ அதிபராயிருந்த 
பிரான்சீஸ்‌ சேவியர்‌ அடிகள்‌ தீவின்‌ முதல்‌ அப்போஸ்தல பதிலா 
யாராக நியமிக்கப்பட்டார்‌. ஆனால்‌ அச்செய்தி கிடைச்குமுன்‌ 
அவர்‌ இறந்து போனதால்‌ அவருக்கு ப்பின்‌ வின்சென்‌ தே 
றோசாறியோ டயஸ்‌ அடிகள்‌ ஆயராகத்‌ திருநிலைப்படுத்தப்பட்டு 
1836ல்‌ இலங்கையின்‌ அப்போஸ்தல பதிலாயர்‌ ஆனார்‌. 1843ல்‌ 
கோவையின்‌ இந்திய தியானசவையைச்‌ சேர்ந்த கயித்தானு 
அந்தோனியோ பெறேறா பதில்‌ ஆயராக அவரைப்‌ பதவியிற்‌ 
த ல்‌ 
லல்லாந்தரின்‌ கொடிய கலாபனை காலத்தில்‌ இலங்கை 
யைக்‌ காப்பாற்றிய பிரபல தியானசபை “தங்கள்‌ சடையிற்‌ 
போத்துக்கேய கோவை இராட்சியத்திலிருந்து மட்டும்‌, அதுவும்‌ 
உய : சாதியைச்சேர்ந்த பிராமணர்‌, சாடோஸ்‌ போன்றவரை 
மட்டும்‌ ஏற்றுக்கொண்டதால்‌ தவறுசெய்தது”” என்கிறார்‌ ஆயர்‌ 
சலெஸ்‌ 2, “பழைய சிங்கள தமிழ்க்‌ குடு 1பங்களிலே அக்காலத்‌ 
தில்‌ தானே நல்ல நம்பிக்கையான அழைத்தல்களைப்‌ பெறக்‌ 
கூடியதாயிருந்தும்‌, அவர்கள்‌ இலங்கைச்‌ சுதேசிகளைச்‌ சடையிற்‌ 
சேர்க்கவில்லை. 1835 அகுஸ்து 5ல்‌ போத்துக்காலில்‌ வெளி 
யான கட்டளைப்படி தாய்தாட்டிற்போலக்‌ கோவையிலுள்ள 
துறவறசபைகளெல்லாம்‌ மலைக்கப்பட்டன. இது கோவைக்கு 
உயிர்நாசமாயிற்று, இதனால்‌ அதின்‌ “கழைநத்தேசறோமை' எனும்‌ 
பழைய மகிமை மறைந்து இடிவுகளின்‌ அழிகும்பமாயிற்று; இத 


னால்‌ தியானசபையும்‌ அழிந்தது. கடைசியாக இலங்கைக்கு 
அனுப்பப்பட்ட துறவிகள்‌ 1834லே திருநிலைப்படுத்தப்பட்ட 
வராவர்‌. 


எனவே, இலங்கையின்‌ அப்போஸ்தல பதிலாயர்கள்‌ 
தேவையான ஊழியரைக்‌ கோவை மறைமாவட்டக்‌ குருக்களி 
டையே தேடவேண்டியதாயிற்று. ஆனால்‌, இவர்கள்‌ பொது ல்‌ 
அக்காலதேடை களுக்குத்‌ தகுதியுடையவர்களாய்‌ இருக்கவில்லை. 
துமவறசபைகளின்‌ சிதைவினாலும்‌ திருச்சபைச்‌ சொத்துக்களின்‌ 
பறிமுதலினாலும்‌ கோவையில்‌ அமைதியீனம்‌ நிலவியதால்‌ அவர்‌ 
களுடை  குருத்துவப்‌ பயிற்சியும்‌ உருவாக்கமும்‌ குறைபாடு 
டையதாயிருந்தது. அந்த மாற்றம்‌ இலங்கையைப்‌ பெரிதும்‌ 
பாதித்தது. கத்தோலிக்கர்‌ கோவைக்‌ குருக்களில்‌ அதிருப்திய 
டைந்து ரோமைக்கு முறைப்பாடு செய்ததோடு, இந்தியப்‌ 
பத்திரிகைகள்‌ மூலம்‌ ஐரோப்பிய குருக்களுக்கு விண்ணப்பிக்க 
முயற்சியும்‌ எடுத்தனர்‌. “*இவர்கள்‌ ஆங்கிலேயரின்‌ பிரசைக 
ளல்லாததால்‌ புறொத்தெஸ்தாந்த போதகருடன்‌ நேர்மையா 
கவும்‌ சமநிலையிலும்‌, விசேடமாகக்‌ கல்வித்துறையில்‌ போட்டி 
யிட முடியாது?” என்பதே அவர்களுடைய நியாயம்‌, 


இலங்கை அரயெலதிகாரிகள்‌ அவர்களுக்கு ஆதரவு அளித்‌ 
ததாலும்‌, ரோமைதானும்‌ இதில்‌ உதவ விரும்பியதாலும்‌, ஆயர்‌ 
பெறேரு அவர்களுடைய கருத்‌ துக்கு இணங்கவேண்டியவரா னார்‌. 
இத்தாலியிலுள்ள சற்றா டி சஸ்ரெல்லோவின்‌ தியானசபையைச்‌ 
சேர்ந்த ஒருசியோ பெற்றக்‌8னி அடிகளே முதலில்‌ அனுப்பப்‌ 
பட்டார்‌. 1842 நவம்பர்‌ 28ல்‌ அவர்‌ இலங்கை வந்து சேர்ந்‌ 
தார்‌. அடுத்த 4வருடங்களில்‌ வேறு 7 பேர்‌ தொடர்ந்தனர்‌. 
பெற்றக்கினி கண்டியிலும்‌, கொமும்பு புனித பிலிப்புநேரியார்‌ 
பங்கிலும்‌ சித்தியுடன்‌ மேய்ப்புப்பணி செய்தபின்‌, இலங்கை 
யின்‌ வடபகுதியை விசேட பொறு பேற்கவும்‌, ஆயர்‌ பெறேரு 
வுக்கு உதவி ஆயராகவும்‌ தெரியப்பட்டு 1846 பெப்ரவரி 8ல்‌ 
கொழும்பில்‌ திரு நிலைப்படுத்‌ தப்பட்டார்‌. 


கனி 


மறக 


பெ 


ஆயர்‌ ஓ. 


எழ 


x 


ல ல்‌ ப்‌ 


அடுத்த யூன்‌ மாதத்தில்‌ அவர்‌ தனது புதிய கடமை 
களை நிறைவேற்ற யாழ்ப்பாணம்‌ வந்தார்‌. அவர்‌ செய்த 
முதல்‌ ஆச்கப்பணிகளிலொன்று யாழ்ப்பாணக்‌ கத்தோலிக்க 
பாடசாலச்சபையைக்‌ தொடங்யெதாகும்‌. இதனால்‌ அப்போது 
இங்கில்லாத ஆங்கில கல்வி உற்சாகம்‌ பெற்று விரைவில்‌ 
ஆண்களுக்கொன்றும்‌ பெண்களுக்கொன்றுமாக இரு ஆங்கில 
பாடசாலைகள்‌ தொட ங்கப்பட்டன. தனக்குத்‌ தெரிந்திருந்த 
போத்துக்கேயத்திலும்‌ ஆங்கிலத்திலும்‌ சரமமாகப்‌ போதனை 
செய்வதிலும்‌, இளைஞர்களுக்கு ஞானோபதேசம்‌ படிப்பிப்ப 
திலும்‌ கவனம்‌ செலுத்தினார்‌, ஆனால்‌, அதிக குருக்கள்‌ தேவை 
யாயிருந்தது. இங்கிருந்த 6 கோவைக்குருக்களிற்‌ சிலர்‌ வருத்‌ 
குரும்‌ வயோதிபரும்‌; 4 ஐரோப்பியரிற்‌ லர்‌ அண்மையில்‌ 
வந்தவர்கள்‌. மேலும்‌ வடபதில்‌ விசாரணைப்பிரிவு போன்ற 
பெரும்‌ பரப்பை ஆளுவதற்குத்‌ தனக்குப்‌ போதிய அதிகார 
மில்லாததையும்‌ உணர்ந்தார்‌, இக்காரணங்களுக்காக ஆயர்‌ 
பெற்றக்கனி நோமைசக்குப்‌ பயணமாகி, அங்கிருந்து 7847-ன்‌ 
முடிவில்‌ சில உதவியாட்களுடனும்‌ பாப்பரசர்‌ 9-ம்‌ பத்திநாத 
ரின்‌ அதிகாரப்பத்திரத்துடனும்‌ திரும்பினார்‌. இதில்‌ ஈவட 
தென்‌ பதில்‌ விசாரணைப்‌ பிரிவுகளின்‌ எல்லைகள்‌ வரையறுக்கப்‌ 
பட்டு, வடபிரிவுக்கு இவர்‌ நேராகவும்‌ உடனடியா கவும்‌ 
கவனிக்கும்‌ அப்போஸ்தல பதிலாயராகவும்‌, தென்பிரிவில்‌ 
அந்தோனியோ பெறெரு ஆயருக்கு முன்போல உதவி ஆயரா 
கவும்‌ நியமிக்கப்பட்டிருந்தார்‌”” (கரசினெல்லி அறிக்கை), இரு 
வரு டங்கஸின்‌ பின்‌ அவருடைய வட பிரிவின்‌ பதில்‌ விசாரணை 
உறுதிப்படுத்தப்பட்டது. யோசவ்‌ மரிய பிறாவி அடிகள்‌ ஆயர்‌ 
பெறேறாவிற்கு உதவி ஆயராகக்‌  கொடுபட்டதால்‌ தென்‌ 
விசாரணைப்‌ பிரிவின்‌ எல்லாப்‌ பொறுப்பும்‌ அவருடைய தோளி 
லிருந்து நீக்கப்பட்டது, 


மாசில்லா மரியாயின்‌ இயாக்கள்‌ 


1847-ல்‌ ஆயர்‌ பெற்றக்னி தன்னுடன்‌ அழைத்துவந்த 
உதவியாட்கள்‌ இலங்கைக்கு முதன்‌ முதலில்‌ வந்த மாசில்லா 


வவ இத்‌ ௮ 


மரியாயின்‌ தியாகிகள்‌ யோன்‌ ஸ்ரீவின்‌ செமேரியா அடிகளும்‌, 
அவருடைய மூன்று தோழரும்‌, தமது சபைக்குச்‌ சேர்ந்த 
இத்தாலியர்‌ எர்மினியோ குவிடி அடிகளுமாம்‌. தன்னுடன்வர 
நல்லமனமுள்ள மனிதரை லொம்பாடியிலும்‌ இங்கிலாந்திலும்‌ 
தேடிய முயற்சி சித்தியடையாததால்‌, ஆயர்‌ பெற்றக்கீனி 
மார்சேல்சுக்குப்‌ போய்‌ அமல மரித்தியாகிகளின்‌ மகாஅதிபரிடம்‌ 
நேரில்‌ விண்ணப்பித்தார்‌. கண்டியிலிருக்கும்போது முன்னர்‌ 
ஒரு அமல மரித்தியாகியாயிருந்து இலங்கையின்‌ அப்போஸ்தல 
பதிலாயரின்‌&ழ்‌ பணிசெய்ய வந்த இரண்டாவது ஐரோப்பிய 
ள்‌ தனது தோளர்‌ றெயினோ அடிகள்மூலம்‌ அமல மரித்‌ 
ியாககெளின்‌ அதிபருடைய வேதபோதக ஆவல்பற்றி ஆயர்‌ 
பெற்றக்கனி ஏலவே அறிந்திருந்தார்‌. இவருடைய அவசரமன்‌ 
றுட்டு ஆயர்‌ டி மனட்டின்‌ மனதைக்‌ கவர்ந்ததால்‌, உடனே 
யாழ்ப்பாணம்‌ சபையின்‌ ஒரு புதிய போதகதலமாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. 1847ல்‌ வந்த முதற்குழுவை அடுத்த 
வருடங்களில்‌ வேறு ஊழியர்‌ தொடர்ந்ததால்‌, 1850ல்‌ 9 அமல 
மரித்தியாகிகள்‌. வேறு 6 ஐரோப்பிய வேதபோ தகருடன்‌ இங்கு 
பணிசெய்தார்கள்‌. 1851ல்‌ 4 வேறு அமல மரித்‌ தியாகிகள்‌ 
கொழும்பின்‌ அப்போஸ்தல பதிலாயருக்கு உதவி செய்தனர்‌. 
இவர்களும்‌ பின்னர்‌ யாழ்ப்பாணம்‌ வந்து நற்செய்தி ஊழியரின்‌ 


தொகையைப்‌ பெருக்கினர்‌. 


அதிகரிக்கும்‌ குருக்களின்‌ தொகையோடு திருப்தியடை 
யாது ஆயர்‌ பெற்றக்னி 4 யேசுசபைக்‌ குருக்களின்‌ உதவியை 
வேண்டித்‌ தன்‌ இந்தியாவின்‌ மதுரை வேதபோதக நிறுவனத்‌ 
திலிருந்து அவர்களை இரவலாகப்‌ பெற்றுக்கொண்டார்‌. தாம்‌ 
பயிற்றுவித்த இரு சுதேசிகளுக்கும்‌ தாம்‌ இறக்குமுன்‌ குருப்பட்‌ 
டம்‌ அளித்தார்‌. என்றாலும்‌ வேதஊழியர்தம்முன்‌ இருந்த 
வேலைகளுக்குப்‌ போ தாதுபோஞார்கள்‌ . தியானசபைக்‌. குருக்க 
ளின்‌ கைங்கிரியங்கள்‌ ஒரு சந்ததி மட்டாக 


Ca 


(3 


ட 
க. 


இந்‌ வெ 


இப்பகுதிகளிலே தடைபட்டுவிட்டதால்‌ மக்கள்‌ அறியாமை 
யிலும்‌, ஒஓழுங்கேமான வாழ்விலும்‌ வளர்ந்து வந்தார்கள்‌. இன்‌ 
னும்‌ பரிதாபமேதெனில்‌ பிரிவினை மனப்பான்மை விசேடமாக 
மன்னார்‌ மாதோட்டப்‌ பகுதிகளிலே பல இராமங்களிற்‌ புகுந்து 
விட்டது, இது ஏற்பட்டது இவ்வாறு: இலங்கையிலே 


கோவைப்‌ பேராயரின்‌ ஆதிக்கம்‌ (போத்துக்கேய பரிபாலனம்‌) 


நீக்கப்பட்டு, அப்போஸ்தல பதில்விசாரனை : பிரிவு (விசுவாசப்‌ 
பரப்புதல்‌ பேராய பரிபாலனம்‌) தாபிக்கப்படுவதை தியான. 
சபைப்‌ போதகர்களைப்‌ பின்தொடர்ந்து வந்த பல கோவைக்‌ 
குருக்கள்‌ விரும்பவில்லை. இதனால்‌ வேதபோதகர்கள்‌ இரு 
சைனியங்களாகப்‌ பிரிந்து பேராயர்‌ பக்கமானவர்களும்‌ அப்‌ 
போஸ்தல பதிலாயர்‌ பக்கமானவர்களும்‌ ஆயினர்‌. கோவைப்‌ 
பேராயர்‌ ஜேமைப்பீடம்‌ நிலைமையை மாற்றுமென நம்பி, 
அதிகாரிகள்‌ முறைமையாக மனுச்செய்யுமட்டும்‌ முன்னீருந்து 
நிலையைக்‌ காப்பாற்ற முயன்றார்‌. விசுவாசப்‌ பரப்புதலாரோ 
தங்களுரிமைகளைப்‌ பாவித்துவந்தனர்‌. போட்டியுண்டான 
இடங்களிலேற்பட்ட ஒழுங்கனங்களை ப்பற்றி இங்கு விபரமாக 
விமர்சிக்கத்‌ தேவையில்லை. இந்தத்‌ துர்ப்பாக்கிய நிலைமை, 
அதிகாரத்தை எதிர்க்‌: விரும்பிய கிறிஸ்தவ நபர்களுக்கு சிறு 
சாட்டுகள்‌- மூட்டுகளைக்‌ கொண்டு வெளியேறுதற்குக்‌ கதவை 
அகலத்‌ திறந்துவிட்டது. இதனால்‌ இடறல்களும்‌ கோபதாபங்‌ 
களும்‌ முடிவின்றித்‌ தொடர்ந்தன. அப்போஸ்தல பதிலாயரும்‌ 
அவருடைய போதகக்குருக்களும்‌ கொண்டிருந்த . உரிமைகள்‌ 
எவையென்று தெளிவில்லாதிருந்ததால்‌, விசுவாசிகள்‌ அவர்களை 


“இத்தாலிய தூதர்‌ குழு' என்று சமுசய்த்துடன்‌ நோக்கினர்‌. 


ஐரோப்பிய போதகர்கள்‌ சுதேசிகளின்‌ மோழியையும்‌ மனப்‌ 
பாங்கையும்‌ நன்கு அறியாதிருந்ததால்‌, அவர்களை விளங்கிக்‌ 


்‌ கொள்ளச்‌ சிலகாலம்‌ எடுத்தது. இவ்வாறு 1887. பெப்ரவரி 


21ல்‌ றோமைப்பீடம்‌ போத்துக்காலுடன்‌ ஒரு ஒப்பந்தம்‌ 
செய்யுமட்டும்‌ நிலமை கலக்கமும்‌ குழப்பமும்‌ , நிறைந்ததாயி 
வு | வில்‌ வ 4 


டடத இஸ 


ருந்தது. 1860 மட்டில்‌ நடைமுறைக்கு வந்த இந்தச்‌ சமரசம்‌ 
கோவைக்‌ குருக்கள்‌ பணிசெய்து கொன்‌ டிருந்த இடங்களில்‌ 
கோவைப்‌ பேராயருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டது, 


ஆயர்‌ செமேரியா 


இந்தச்‌ சங்கடமான காலத்திலே செமேரியா அடிகள்‌ 
வழிகாட்டும்‌ வெள்ளியாக விளங்கினார்‌ ஆபத்தான பாறை 
கள்‌ திட்டிகளைத்‌ தவிர்த்து, நேர்நெறியில்‌ நடக்க உதவிய 
தனது குரு முதல்வரை ஆயர்‌ பெற்றக்கீனி பெரிதும்‌ மதித்‌ 
தார்‌. தனது தேக சுகவீனம்‌ காரணமாக தன்னைத்‌ தொட 
கும்‌ உரிமையுடன்‌ ஒரு உதவி ஆயரைத்‌ தரும்படி அவர்‌ 
றோமைக்கு விண்ணப்பித்த போது, தனது நம்பிக்கைக்குரிய 
உதவியாளின்‌ பெயரையே அப்பதவிக்கு சிபாரிசு செய்தார்‌. 
தனது சபையின்‌ பொதுமன்றக்‌ கூட்டத்துக்குச்‌ சென்று 
ஐரோப்பாவில்‌ இருந்தபோதுதான்‌ செமேரியா அடிகள்‌ தனது 
தேர்வை அறிந்தார்‌. 1856 அகுஸ்து 20 ல்‌ ஓலிம்பியா ஆயர்‌ 
எனும்‌ பெயரில்‌ மார்சேல்சில்‌ அபிசேகம்‌ பெற்றபின்‌, அடுத்த 
ஆண்டு ஒரு புதிய போதகக்‌ குழுவுடன்‌ மீண்டார்‌. ஆயர்‌ 
பெற்றக்கனி 1857 யூலை 26 ல்‌ மோட்ச கைம்மாறு பெறப்‌ 
போகுமுன்‌ அவருடைய ப்ச்‌ அவ்‌ அவருக்கு உதவி 
செய்ய வந்துசேர்ந்தார்‌. 


தில்‌ அப்போஸ்தல பதிலாயர்‌ தனது பரந்த புதில்‌ 
விசாரணைப்பிரிவிலே கத்தோலிக்கருடைய விசுவாசத்தைப்‌ 
பெலப்பிக்கும்‌ வேலையில்‌ முனைந்தார்‌. பிரான்சு, இங்கிலாந்து, 
வட அமெரிக்காவில்‌ பெருந்தொகையான மக்களிடையே ஆன்ம 
புதுப்பித்தலை உண்டாக்கிய அமலமரித்தியாகிகள்‌ சபையிலே 
பாரம்பரியமான அதிசயம ன பிரசங்க போதனைகளைத்‌ தொடங்‌ 
கிரை. 1857 முடிவுல்‌ ஊர்காவற்துறைத்‌ தலில்‌ பிரசங்க 
போதனை அப்பியாசங்களை ஆயர்‌ செயேரியா தானே முன்‌ 
னின்று வழிநடத்தினார்‌. மனமாற்றத்தையும்‌ ஒப்புரவாகுதலை 


ஸ்‌. 


‘2 


யர்‌ யோ. எஸ்‌. செமேரியா ௮. ம. தி. 


> 

சல்‌ 
க 

~~ 


Ville, 


க 
934 5 


௬? 


ஸ்‌ 


ச. ௫ 
பசீ F 
ர 
8 v 
ட ப்‌ 
¥ 
ய்‌ 
ர 
ய்‌ 
ட்‌ ச 
% 
டர 1 
i 
ட 
p ர 
. 
ப செல்ஸ்‌! 
பூ ர 
ட "3 ப 
ட 1 - 4 
[அ 4 ஆரி 
பண்‌ ்‌ 
ல்‌ . 
- க 
ர்‌ [] 
சழ டி 
(௪. 
க சி 
௫ டி 
. ஆனி 
த்‌ ச 
[பர . 
ய்‌ 
| 
்‌ 
ரரி. ப 
gd s 
த தல்‌ 
கந | { ய்‌ ச 


“ 
ர்‌ ச்‌ இ 8 
% 
த்‌ 3 ்‌ த - 
கப » 
ஸ்‌ . 
» 
தி]! 
1 
* த i 
%்‌ 
ட ச்‌ 
ன்‌ 
க 
இ ழ்‌ ந்‌ 
aj 
அ... 
- க்‌. 
% 
ல்‌ . 
ட ட 
்‌ a a 6 
டு 
ப த" 
ஒர்‌ 
. டு ர 
பரு 
{ 
ழ்‌ 
14 
ண்‌ 
. 
£ $ 
யி 
ச ட்‌ ௪ 
- f தீனி 


்‌.] 
ச 
» 
1 (ட்‌ 
{ ்‌ 
*டி ழ்‌ { 
்‌ 
+ 
pe 
ப . 
ர்‌ 
3 
த 
ம்‌ 
்‌ 
* ங்‌ 
டி 
௩௪ 
nh 
ச a! 
i 
ப ப 
ன 
A 
‘ 
௫. 
॥ \ 
கிட 
(அ. 
ஞ்‌ 
ஸர. 
6 
க 
்‌ 
Li - அ 
ப்‌. 
ப ந்தது 
சி 
Lj 
ப்‌ ‘ 
ச 
ச 
ரள 
்‌ 
॥ 
ச்‌ 
ச 
௪ 


£3 


ந்த்‌ 


யும்‌ போதிக்கத்‌ தெரியப்பட்ட சல குருக்கள்‌ பதில்‌ விசார 


ணைப்‌ பிரிவின்‌ பிரதான மையங்களுக்குச்‌ சென்றார்கள்‌ வலி 


காமம்‌, திருகோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம்‌, 
மாதோட்டம்‌, சிலாபம்‌, போளவத்தை, இன்னும்‌ வேறு 
இடங்களையும்‌ முறைப்படி தரிசித்து, ஒன்று இரண்டு அல்லது 
அதிக மாதங்கள்‌ தங்கியிருந்து பிரசங்கம்‌ செய்து ஞானோபதேசம்‌ 
படிப்பித்து, விவாகங்களை ஒழுங்காக்கி அசமந்தமான கத்தோ 
லிக்கரை வேத அனுசாணைச்குக்‌ கொண்டுகந்தார்கள்‌ இந்த 
பிரசங்க போதனைகளால்‌ கத்தோலிக்கரிமையே உதித்த புது 
வாழ்வு புறத்தியார்‌ மேலும்‌ சாதகமான மனோநிலையை ௫௬ 
வாக்கியதால்‌ பல இந்துக்களும்‌ பு>றொதகெஸ்தாந்தரும்‌ சத்திய 
விசுவாசத்துக்கு மனந்திரும்‌ பினர்‌, 


கத்தோலிக்க கல்வியில்‌ அவர்‌ விசேட கரிசனை எடுத்தார்‌, ' 
சுதேச மொழிப்‌ பாடசாலைகள்‌ பெருகியதோடு, பெற்றக்கீனி 
தொடங்கிய இரு அங்கில பாட சாலைகளும்‌ பெலப்பிக்கப்பட்‌ 
டன. யாழ்ப்பாண அங்கில ஆண்பாடசாலைக்கு அயர்லாந்தி 
லிருந்து ஆசிரியர்களை ஆயர்‌ செமேரியா அழைப்பித்தார்‌. 
இவர்களின்‌ முன்வணியாக 1859ல்‌ சகோதரர்‌ பிறவுணும்‌, 
போர்னும்‌ வந்து சேர்ந்தனர்‌. அடுத்த வருடம்‌ இப்பாட சாலைக்கு 
அரசாங்கத்திடமிருந்து புறொசெஸ்தாந்த முகாமைக்கீமுள்ள 
ஆங்கில பாடசாலைகளுக்கு ௮௨ க்கப்படும்‌ அளவு உதவிப்‌ பணக்‌ 
தைப்‌ பெற்றார்‌. 1861 ல்‌ இந்த உதவியை அதகரிக்குமாறு 
பாடசாலைத்‌ தீணைச்சளச்துச்குச்‌ செய்த விண்ணப்பம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படாததால்‌, பின்னர்‌ இலங்சைத்‌ திருச்சபையில்‌ முத 
லிடம்‌ வகித்த பொஞ்சீன்‌ அடிகள்‌ தனது விமர்சன வாதத்‌ 
தைத்‌ தொடச்கிச்‌ சமயதாபனர்சளின்‌ பாடசாலைகளுக்கு உத 
விப்பணத்‌ திட்டத்தைப்‌ டெற்று வெற்றியீட்டினார்‌. 


பெண்கள்‌ அங்கிலபாடசாளையை போர்டோ திருக்குடும்ப 


சபையார்‌ பொறுப்பேற்றனர்‌. தொண்டரான கன்னியரின்‌ 


முதற்குமு 1862 ல்‌ இங்கு வந்தது. இவர்களே சரித்திரத்தில்‌ 


மை 28 = 


இலங்கை மண்ணில்‌ அடிவைத்த முதற்‌ பெண்‌ துறவிகள்‌. 1895ல்‌ 
இவர்களுடைய கண்காணிப்பில்‌ புனித இராயப்பர்‌ துறவற 
சகோதரிகள்‌ எனும்‌ சுதேசதுறவிகளின்‌ சபைக்கு வித்திடப்பட்‌ 
டது. இருக்குடும்ப சகோதரிகள்‌ முத்திய வருடத்தில்‌ தொடங்‌ 
யே பெண்‌ அநாதைகளின்‌ மடத்தையும்‌ நடத்தினார்கள்‌. ஆண்‌ 
அநாதைகளின்‌ மடமும்‌ அதே வருடத்தில்‌ திறக்கப்பட்டது. 
பொஞ்சீன்‌ அடிகள்‌ அதை நிர்வகித்து நடத்தினார்‌. 


திருக்குடும்பச்‌ சகோதரிகளின்‌ கரிகனையான கவனத்தின்‌ 
மூலம்‌ பெண்பாலாரின்‌ துறவற வியத்துக்கு ஏற்பாடு செய்கை 
யில்‌, துறவற சவியத்தை விரும்பும்‌ அண்கள்‌ கைவிடப்பட 
வில்லை. 1864 ல்‌ தானே பொஞ்சீன்‌ அடிகள்‌ பொறுப்பில்‌ புனிக 
சூசையப்பர்‌ பாதுகாவலில்‌ ஆண்துறவிகள்‌ சயை தொடங்கப்‌ 
பட்டது. இதோடு பல்வேறு இடங்களிலே சாதாரண ஆண்‌ 
பெண்‌ கிறிஸ்தவர்களுச்சாகப்‌ பக்திக்‌ கூட்டங்கள்‌ ஆரம்பிக்கப்‌ 
பட்டன. இதில்‌ விசேடமானது யேசுவின்‌ திரு இருதயக்‌ கூட்‌ 
டம்‌. இது பிறவுண்‌ சகோ தரரால்‌ தொடக்கப்பட்டு, ஆண்கள்‌ 
ஆங்கிலபாட சாலையுடன்‌ தொடர்பு கொண்டிருந்தது. 


இலங்கையின்‌ இரண்டாவது அப்போஸ்தலர்‌ 
ஆயர்செமேரியா வேதபோதகக்‌ குருக்களைச்‌ சேர்க்க 


பொஞ்சீன்‌ அடிகளுடன்‌ ஐ3ராப்பாவுக்குப்‌ போனதருணம்‌ 
1868 சனுஉரி 23 ல்‌ இறைவனடி சேர்ந்தார்‌, மாசில்லாமாதா 


தியாகிகள்‌ ௪. பயார்‌ தமது. அங்கத்தவரில்‌ இலங்கையின்‌ ஆயர்‌ , 


பொறுப்புக்கு அதிக தகுதி வாய்ந்தவரெனப்‌ பொஞ்சின்‌ அடி 
களை அளித்தனர்‌. இவர்‌ மீதியா ஆயர்‌ என்ற பெயரில்‌ 1868 
அகுஸ்து 24 ல்‌ ரூர்ஸ்‌ பதியில்‌ அபிசேகம்‌ யெற்றார்‌. அதேவரு 
டம்‌ அன்று மெலிசன்‌ அடிகளுடன்‌ யாழ்ப்பாணம்‌ வந்து 
சேர்ந்து, தனது நற்செய்திப்‌ பணியின்‌ வயலை விமுமிய வழி 
யில்‌ ஒழுங்குசெய்ய உழைத்தார்‌. இவர்‌ இட்ட அத்திவாரம்‌ 
தான்‌. இப்போது யாழ்ப்பாண மறைவட்டம்‌ பெற்றிருக்கும்‌ 


x= 


= ன்‌ 
ய 


பப்‌ 


ஆயர்‌ க. பொஞ்சீ 


ள்‌ 


கள்‌ 2 உத. ப்ஸ்‌ ந்னு ட்டிக்‌ கூப்பக்து . ஏட லை ணும்‌ அறட்குமி நாடட்டு அறு அது - இஃ அரி டட ச்‌ ர ஆ ஈந்த உட யத்ர 


ர ச்‌) 4 


வட இடவை 


பாரிய விருத்‌இக்குக்‌ காரணம்‌. குருமாரின்‌ ஞானசீவியம்‌, பதில்‌ 
விசாரணைப்‌ பிரிவின்‌ பொருளாதார நிலை, உத்தம சுதேச குருக்‌ 
களை உருவாக்கல்‌, கதேச ஆண்‌ பெண்‌ துறவிகளைப்‌ பயிற்றல்‌, 
ஆரம்பக்கல்வி உயர்கல்வி போன்ற உயிர்நாடியான விடயங்‌ 
களைத்‌ தனக்கே சொந்தமான சாதுரியத்துடன்‌ சீராக்கினார்‌. 
ர்‌. வகித்த ஒரு. டை Pi அல தனது எழுது 
பாலும்‌ வல்வில்‌ வான்‌ முதல்‌ 6 வண்டல்‌ தனது உடன்‌ 
போதகருக்கு அலுவல்கள்‌ பற்றிய 48 மடல்களும்‌, முதல்‌ 2 
வருடங்களில்‌ அவர்களுடைய பணிகளில்‌ அவர்களை உற்சாகப்‌ 
படுத்தி உதவி அவித்து வழிகாட்டச்‌ சுமார்‌ 200 கடி தங்களும்‌ 
வரைந்தாரென்று தெரியவந்துள்ளது. 


அவருடைய வேலை வழிகாட்டுதலுடன்‌ மட்டும்‌ நின்றுவிட 
வில்லை. 1869ல்‌ அவர்‌ தனது பதில்‌ விசாரணைப்‌ பிரிவில்‌ இன்‌ 
னொரு பிரசங்க போதனைத்‌ தொடரைத்‌ தொடங்கினார்‌. இதின்‌ 
பலன்‌ ஆயர்‌ செமேரியா காலத்தில்‌ கிடைத்ததிலும்‌ அதிகமான 
ஆன்ம அறுவடை அளித்தது. ஆயரின்‌ பங்குத்‌ தரிசிப்பெல்லாம்‌ 
ஒரு சிறு பிரசங்க போதனையின்‌ சந்தர்ப்பமாயின, உண்மை 
யான போதகரின்‌ பண்புடன்‌ அந்நாட்களிலே கோவிலின்‌ 
பெயராலிருந்த பரிதாபமான கொட்டில்களிலே தங்கி ஞானோ 
பதேசம்‌ படிப்பித்தல்‌, பிணச்குகள்‌ விசாரித்தல்‌ போன்ற பல 
பங்குவிசாரணையின்‌ கடமைகளை முன்னின்று செய்ய அவா 
தயங்யெதில்லை. 


ஆயர்‌ பொஞ்சீனின்‌ ஆட்சிக்காலத்திலேதான்‌ தியானசபை 
யாரின்‌ காலமுதல்‌ கோயிலுக்குப்‌ பதிலாயிருந்த கொட்டில்களை க்‌ 
கல்லும்‌ சாத்தும்‌ கொண்டு கட்ட முறையான முயற்சி எடுக்‌ 
கப்பட்டது. திருக்குடும்ப மடத்தக்குரிய சட்டடங்கள்‌ ஆயர்‌ 
செமேரியா காலத்திலே தொடங்கி 1870ல்‌ முடிந்தன, ஆயர்‌ 
இல்லமும்‌ 1872ல்‌ குடிபுகத்‌ தயாராகியது. புனித பத்திரிசி 
யார்‌ கல்லூரியெனமாறிய யாழ்ப்பாண ஆண்கள்‌ பாட சாலையின்‌ 


பரந்த கட்டடங்கள்‌ 1881ல்‌ கொடங்கின. கொழும்புத்துறை 
அநாதைமட ம்‌ புதிய கட்டடங்கலைப்‌ பெற்றது, கட்டத்‌ தொடங்‌ 
கிய பல கோவில்கள்‌ முடிக்கப்பட்டன. வேறு கோவில்கள்‌ 
புதிதாகத்‌ தொடங்கப்பட்டன. 


1875ல்‌ ஏற்பட்ட விசபேதி நோயும்‌ அதைக்‌ தொடர்ந்த 
பெரும்‌ பஞ்சமும்‌ துன்பறும்‌ பக்கள்மீது ஆயர்‌ ப பொஞ்சீன்‌ 
கொண்ட அனுதாபம்‌ கணையை வெளிக்காட்டச்‌ சந்தர்ப்பங்‌ 
களாயின, பயங்கரமான பெருவாரியால்‌ நலிந்‌ தவர்சளுக்கு 
உதவி செய்யும்படி அவர்‌ பதில்‌ விசாரணை பிரிவின்‌ பணத்தைச்‌ 
செலவிட்ட கோடு, ஐரோப்பாவிலும்‌ கண்டல்செய்து வழங்கி 
னார்‌, துன்பமும்‌ சோதவஷையும்‌ நிறைந்த அரநாட்சனில்‌ குருமா 
ரின்‌ பரித்தியாசமும்‌ ஆன்மவாஞ்சையும்‌ இயற்கைச்‌ சக்திக்கு 
மேலானதாயிருந்தது. பிறமதத்தவர்கள்‌ இதைக்கஸ்‌ டு மெச்ரிப்‌ 
பே. ற்றினார்கள்‌. இதற்காக அரசாங்கமும்‌ பகிரங்கமாக நன்றி 
கூறியது. போதக குருக்களின்‌ பிரதிபலன்‌ கருதாத பிறரன்பை 
அனுபவத்தினாலறித்து பின்னர்‌ திருச்சபையில்‌ ஞானமுமுச்குப்‌ 
பெற்ற சுமார்‌ 1000 இந்துக்களுக்கு இந்தப்‌ பஞ்சம்‌ ஒரு மறை 
முகமான ஆசியாயமைந்தது, இந்த மனந்திரும்புதல்களால்‌ 
இந்துக்கள்‌ வாழும்‌ பகுதிகளில்‌ மூன்று கோவில்சள்‌ புதிதாகத்‌ 
தோன்‌ றின. சந்திரசேகரா , லிற்றன்‌ அடிகளாரின்‌ பெமர்கள்‌ 
அந்தப்‌ பரீட்சை நாட்களின்‌ சரிதையில்‌ ஒளியுடன்‌ மிளிர்கின்‌ 
றன, லிற்றன்‌ ௮ கள்‌ அரைநூற்றாண்டளவாகச்‌ சமூகசேவை 
யை செய்து பிரபலம்பெற்று விளங்‌இஞர்‌. 


சமய தாபனக்கல்வி தேசத்தின்‌ விவாகசட்டங்கள்‌ வியா 
திக்கும்‌ அழிவுக்கும்‌ காரணமாயிருந்த இந்தியா ௯லியாட்களை 
மாதோட்டமூடாகச்‌ செல்வத்தை பாற்றுதல்‌ போன்றவை 
களில்‌ ஆயர்‌ யொஞ்சீன்‌ அரசாங்கத்தடன்‌ பேனை ப்போர்‌ 
செய்து பெற்ற முழுவெற்றியோ குறைவெற்றியோ முழு இலங்‌ 
கைத்தீவுக்குமே நன்மை அளித்தது. கத்தோலிக்க குருமடம்‌, 
அச்சுக்கூடம்‌ எனும்‌ இரு பிரதான தாபனங்களுக்காக இந்தக்‌ 
கத்தோலிக்க முன்னேற்றத்தின்‌ இரனுக்கு யாழ்ப்பாணம்‌ கட 


ஆயர்‌ 
. ௮. ்‌ 
மலிசன்‌ ௮. ம, 


2 ு . உ ந னி | திமி FP ச்‌ 2 உ. இவ எத . ய EO ॥ த்‌ 
௬ 4 ட பை ர்‌ு ம்‌ பாத்‌ 
்‌ pi f ‘ 


. 1 
ல்‌ ப ்‌ {a 1 i 1 ர fi ஸ்‌ 
[ ப்‌ ப] ௫ டக ர 1 கு ்‌ ச்‌ 
Aa, ப 3 ௯. ௩ h - 1 ச 
4 க * % . ட ழ்‌ i ‘ ி . 
ட்‌ ட்டு | ந்‌ ்‌ 
௫ .] >. ௪ a , 
(ப . 2 
: 4 ஆ! . . 
ட ட ள்‌ | நி h ட்‌ டி 
. ம்‌ 3 . சி ப - ப} த 
ட்டு டி ்‌ r மச ர ட ச்‌ 
7 3 பி அ த [] 3 
ச * 6. த 6 ப ச்‌ 
ல்‌ ௬.1 
ய்‌ 
[] அ ப இ 
| இ 
ச்‌ சி ள்‌ ப பத 
ட இதப்‌ ॥ . 
- . டு க 
ய்‌ 
(டக்‌ 
்‌ ்‌ 
ட ஙி கட்டட ஆ ச 
- . ப்‌ ௩ 
% 8. ட 
2 ்‌ தடி 
ச்ச்‌ ர்‌ 
்‌ ட்‌ 
க ப ௪ . ர 
6 i 4 
ச i 
‘ [்‌ ்‌ க்‌ 
ஸ்‌ சு 
ப்‌ ட. 
ழ்‌ - எப 
ய்‌ ட்‌ ௪ 
ர - 
4 ES 
ப J ்‌ ர ்‌ ) "is 
* ்‌ ட ம்‌ » | உப % 
% (4ம்‌ 1 . 
க ்‌்‌ ப 
௬. * 
ட [.] & ச 4 Ws 
. ன்‌ க MU ரி | 
ஷு 
ம்‌ - 
ஈ a ச ‘ 
| . நை ர | 
] ௪ 
p ட சர்ப 
Ti 
2 ட . 
i * ்‌ 
11M ஈ க ட்‌ 
ச்‌ 4 ல ்‌ ந்‌ 
௪ i க ரக சட்‌ . 
2! : ன்‌ 
்‌ > 3 
ப ்‌ 
ப்‌ ்‌ 
| = 
- " 
ர்‌ த க [்‌ 3 ச க்‌ 8 > 
ர்‌ 34 ச்‌ ( 
i rd ௩ 
|] 4 ்‌ 
ப r 7 
4 » 
ச்‌ ௬ சர *. 
டி % 
ர்‌ - ஸ்‌ 
‘ ரீல்‌ டத ப ர 
gt » ட்‌ ௪ 
] 
பரி! . 1 
- ப்‌ த 4 1 
ரி - 
- ர்‌ fa 
ச்‌ - ட ௮ . + 
ட்டி » » பூ ்‌ 3. 
ப % 
. ச்‌ 
* இ. (கோடி » | இ 
. த 2 க | 4 ்‌ i 4 A ்‌ 
1A ‘ 
௭ 
டி ல 4 - 
4! 1 
ச i த ட 
6 ட 
i a i 4 15 ப்‌ 
ம்‌ ்‌ 
யூ ்‌ 
ல ம 
ய்‌ ழு ட்‌ 1 ப] ந - 
A . ஈ ப A A - 6 
ப்‌ & ய்‌ பு அணு த்‌ க்‌ 
| ்‌ ட ட 
த்‌), ட்‌ ' அட ்‌ ட்‌ ர ர 
1 டர யு ௬ ‘ ச ரன்‌ 
ஆ ன ன தால ஏல்‌ ச டன்‌ வண்‌ ட்ட ல்‌ FJ ஜிலு இ நீட பட * பத நன்‌ அணக ணத அ க்‌ அ தத்‌ ரூர்‌ நக உ - ௭ எரிகல்‌ ஸி ணு ௮ உண்‌ டா கல்‌ 


ணை மிழ்‌. _ 


மைப்பட்டுள்ளது: கத்தோலிக்க குருமடம்‌ முதன்முதலாக 
1869ல்‌ தாபிக்கப்பட்டது; அச்சுக்கூட்மோ இருவருடங்களீன்‌ 
பீன்‌ நிறுவப்பட்ட து. யாழ்ப்பாணக்‌ கத்தோலிக்க பாது காவலன்‌ 
ஆங்கில தமிழ்‌ இருவார இதழாக 1876ல்‌ வெளிவரத்‌ தொடங்‌ 
கியது. 


தொடக்கத்திலிருத்தே அமலமரித்‌ தியாகிகள்‌ தங்கள்‌ 
மரபான திட்டப்படி தே மாதாவின்‌ பக்தியை பதில்விசாரணைப்‌ 
பிரிவில்‌ ஆழமாக்க முயன்றார்கள்‌. தேவதாய்‌ மேலுள்ள விசேட 
பக்திதான்‌ பிறநாட்டுப்போதகர்‌ சபையற்சேர்த்திருந்த பொஞ்‌ 
சீன்‌ அடிகளை இலங்கையிலே அமலமரித்‌ தியாகிகள்‌ சடையிற்‌ 
சேரத்‌ தூண்டியது. இந்தப்‌ பக்தியின்‌ தீவிர தூதுவனாகவே இப்‌ 
போது ஆயர்‌ பொஞ்சீன்‌ விளங்கினார்‌. இன்று முழு பிலங்கைக்‌ 
கும்‌ யாத்திரைத்‌ தலமாக விளங்கும்‌ மாதாவின்‌ சேத்திரமான 
மடுப்பதி சென்ற நூ றாண்டின்‌ மத்தியில்‌ பலதிராமங்கள்‌ அப்‌ 
போஸ்தல பதில்‌ ஆயரை எதிர்த்துப்‌ பிரிந்தபோனதால்‌ மறக்‌ 
சப்பட்டுக்‌ கடந்தது, பொஞ்சின்‌ அதை மீண்டும்‌ பிரபலப்படுத்‌ 
தினார்‌. வருடாவருடம்‌ பல்லாயிரக்கணக்கான பக்தர்களைக்‌ கவ 
ரும்‌ அழகிய ஆலயத்தின்‌ அத்திவாரக்‌ கல்லை ஆயர்‌ பொஞ்சீன்‌ 
1872ல்‌ நாட்டினார்‌. 4 வருடங்களின்பின்‌ தனது. பிள்ளைக்குரிய 
அன்பு மரியாத்தைக்கு அடையாளமாக மடுமாதாவின்‌ புது 
மையான சுருவத்தின்‌ சிரசிலே சித்திரச்‌ சிறப்புடன்‌ சோபை 
சொலிக்கும்‌ அரியபல இரத்தினக்‌ கற்களால்‌ இழைக்கப்பெற்ற 
தங்க முடியைச்‌ சூட்டினார்‌. 


ஆயர்‌ மெலிசன்‌ 


1883ல்‌ பரிசுத்த தானம்‌ இலங்கைத்தீவை 3 பதில்விசா 
ரணைட்‌ பிரிவுகளாகப்‌ பிரித்து, முன்‌ இருந்த கொழும்பு யாழ்ப்‌ 
பாணத்துடன்‌ கண்டியையும்‌ உண்டாக்கியது. கொழும்பு அப்‌ 
போஸ்தல பதில்‌ ஆயர்‌ பஞ்ஞானி புதிதாக உண்டாக்கப்பட்ட 
பதி விசாரணைப்‌ பிரிவை தனது சில்வேஸ்ரர்‌ சபை இத்தாலிய 
போதகருடன்‌ பொறுப்பேற்க, ஆயர்‌ பொஞ்சன்‌ சில அமல 


இண்ட ந லை 


மரித்தியாகிகள்‌ சபைக்‌ குருக்களுடன்‌ கொழும்பின்‌ வெற்றி 
டத்தை நிரப்பினார்‌. 1880 யனுவரி 25ல்‌ அபிசேகமாகி ஆயர்‌ 
பொஞ்சீனுக்கு உ தவி ஆயராயிருந்த ஆயார்‌ தியோ பிலஸ்‌ 
.அன்றூ மெலிசன்‌ யாழ்ப்பாணத்துக்குப்‌ பொறுப்பானார்‌. 


கத்தோலிக்க வாழ்வில்‌ இலங்கையின்‌ வளர்ச்‌ சியை 
உணர்ந்தாற்போலும்‌ ரோமைப்பீடம்‌ 1886 செப்ரெம்பர்‌ 1ல்‌ 
இலங்கையிலே ஆயர்குழு ஆட்‌.சியைத்‌ தாபித்தது. ௮ தில்‌ 
பொஞ்சீன்‌ ஆண்டகை கொழும்பு பேராயராகவும்‌, மெலிசன்‌ 
ஆண்டகை யாழ்ப்பாண ஆயராகவும்‌, பஞ்ஞானி ஆண்டகை 
கண்டி ஆயராகவும்‌ மாறினர்‌. 


ட்‌ ஆயர்‌ யொஞ்சீன்‌ யாழ்ப்பாணத்தை விட்டுப்போனபோது 
வடமாகாணத்தில்‌ 179 கோவில்களும்‌ 32826 கத்தோலிக்கரும்‌ 
்‌ 3 ஆங்கில 2 துவிபாசை 46 சுயபாசைப்‌ பாடசாலைகளில்‌ 948 
-பெண்களடங்க 3639 மாணவரும்‌ இருந்தனர்‌. இந்த எண்கள்‌ 
பிரயாசையின்‌ அளவை உரைக்கின்றன. எண்ணிலும்‌ எழுத்தி 
லும்‌ பொறிக்கமுடியாத விழுமிய ஆக்கமொன்று யா ழ்ப்பா 
.-ணத்துக்கு இந்த ஆயர்மகான்‌ அளித்தார்‌. அதைத்‌ தீவின்‌ 
.தலைநகரிலும்‌ மேலும்‌ பரப்பப்போனார்‌. அதுதான்‌ அவர்‌ கத்தோ 
- லிக்கருக்குப்‌ பெற்றுக்கொடுத்த தகைமை. உச்சுக்காரரின்‌ தண்‌ 
. டனைக்‌ காலமுதல்‌ யாவரும்‌ அவர்களைப்‌ புறக்கணித்தனர்‌. இப்‌ 
போது அவர்கள்‌ தலைநிமிர்த்து வல்லமையுடன்‌ நின்றனர்‌. ஆயர்‌ 
பொஞ்சீன்‌ ஆழமாயும்‌ உறுதியாயும்‌ ௮த்திவாரமிட்டார்‌. அவ 
ரைத்தொடர்ந்தோர்‌ அதின்மேல்‌ கட்டியெழுப்ப வேண்டியது 
தான்‌. 


இது ஆயர்‌ மெலிசனின்‌ குறுகிய 10 வருட ஆட்சியைச்‌ 
சுருக்கிக்‌ கூறுகிறது. 1893ல்‌ பேராயர்‌ பொஞ்சீன்‌ இ றந்த 


போது மெலிசன்‌ கொழும்புக்கு பே ரயராக மாறிப்போனார்‌. 


இவர்‌ காலத்தில்‌ யாழ்ப்பாணத்‌. திருச்சபை வான்‌ தோ க்கி 
வளர்ந்தது. அந்நாட்களிலே யாழ்ப்பாணத்தில்‌ மிகப்‌ பெரிதா 
யிருந்த புனித பத்இரிசியார்‌ கல்லூரிக்‌ சட்ட. ங்கள்‌ முடிவு 
பெற்றன. . புனித மாட்மீனார்‌ குருமடத்தின்‌ எழிலுடன்‌ 


ஆயர்‌ கெ. யூலன்‌ ௮. ம. தி. 


ட்‌ 


க்கிக்‌ தந்த 1 பவட அப்ப ல்‌ பம்‌ உணட அடல்‌ 


ரக 


க்‌ 


ரப 


ரர்‌ 


- | ்‌ 
கணை உண்ண உக்க்ககக்‌ த்த பம்‌ அயன வணக கக்க க்க க்க ள்‌ ஆர்டி 


| 
க 
a ட 212 
| டீ 
, . x h 
ஆட 
8 *. ச்‌ 
i 
*, 
்‌] 
i 4 
J 8 
= 
= 
ந்‌ - 
ல" 
க்‌ A ஈழ 
2 க 
/ ்‌ 
*: 
» ke’ 
்‌ ச்‌ 
§ % 
2} 
) ர்‌ 
| ப 
ச * ள்‌ 
ன்‌ 
்‌] 
i 
A ௫. 
yj . ப்‌ 
| 


ச்‌ 
A i ச ர்‌ 
௫ 
( « . 
- ர்‌ 
4! 
! 1 A ட 
] Ak ப 
+ 8 ஈக 
ப்‌ பட ௫ * 
. . 
ட . + க 
ட்‌ ’ அதி 
ச்‌ ரட்‌ க ட 
ச்‌ ச்‌ bn 
ச ர ஐ 
உஸ்‌ 
த்‌ ச * தி, 
பி 
ழ்‌ - 
ம்‌ i 
கி ்‌] 
1] | 


—. 33 


உயர்ந்து பரத்து தோன்றும்‌ கட்டட. அடுக்குகள்‌ தொடங்கி 
முடிவு பெற்றன. யாழ்ப்பாணக்‌ கத்தோலிக்க நூலகம்‌ தாபிக்‌ 
கப்பட்டது. பல பக்திச்‌ சபைகள்‌ தொடங்கப்பட்டன. மறை 
வட்டத்தின்‌ எல்லாச்‌ சமூகங்களிலும்‌ ர ன்‌: இளமை 
வளத்துடன்‌ வளரலாயிற்று. 


ஆயர்‌ யூலனின்‌ ஆளுகை 


கத்தோலிக்க சீவியம்‌ வளர்ந்து பரந்தது ஆயர்‌ என்றி 
யூலனின்‌ நீண்ட ஆட்சியின்கீழ்‌ அதிகம்‌ தெளிவாகத்‌ தெரிந்தது. 
இவர்‌ 1893 அகுஸ்து 24ல்‌ அபிசேகம்‌ பெற்றார்‌. அதே வருடத்‌ 
தில்‌ பாப்பிறை 13ம்‌ சிங்கராயர்‌ இலங்கையிலே இருவேறு 
மறைவட்டங்களை உருவாக்கினார்‌. திருகோணமலை கழ்மாகா 
ணத்தையும்‌ வடமத்திய மாகாணத்தின்‌ தம்பன்கடவைப்‌ பிரி 
வையும்‌ கொண்டது, காலி தென்மாகாணத்தையும்‌ சபரகம 
மாகாணத்தையும்‌ அடக்கியது. கொழும்பு மறைமாவட்டம்‌ 
தெற்கிலே இழந்த பரப்பை ஈ செய்ய யாழ்ப்பாணம்‌ தனது 
தென்பகு திகளை இழக்கவே ' டியதாயிற்று. யாழ்ப்பாண மறை 
வட்டத்தின்‌ புதிய எல்லை வரையறை 1895லேதா ' அமுலா 
னது. அப்போது இங்கு 209 ஆலயங்களும்‌ 39,672 கத்தோ 
லிக்கரும்‌ 4 ஆங்கில, 88 சுதேச பாடசாலைகளில்‌ 1418 பெண்‌ 
களடங்க 5146 மாணவரும்‌ இருந்தனர்‌. யூலன்‌ ஆண்டவரின்‌ 
25 வருட பரிபாலனத்தின்பின்‌ 238 கோயில்களும்‌, 55,962 
கத்தோலிக்கரும்‌, 111 சுதேச பள்ஸிக்கூடங்களும்‌, 1! துவிபாசா, 
8 ஆங்கில பாடசாலைகளில்‌ 300 பெண்களடங்க 1000 ன்‌ 
மேலான மாணவரும்‌ எண்ணப்பட்டனர்‌. 


இக்காலத்தில்‌ யாழ்ப்பாண மறைவட்டம்‌ கணிசமான 
முன்னேற்றமடைந்தது. ஆயர்‌ யூலன்‌ போதகப்பணியிலே பிர 
சித்தி பெற்றவர்‌. மறைப்பணி ஆவலிலே அவர்‌ தனது குருக்‌ 
களுக்கு மாதிரியா, போதிப்பதிலும்‌ பாவஅறிக்கை கேட்பதி 


வட அத்‌ டட 


லும்‌, மறு சாதாரண பணிகளை நிறைவேற்றுவதிலும்‌ இருவரின்‌ 
வேலையைத்‌ தானே தனியச்செய்து விளங்கினார்‌. பழைய பிர 
சங்க போதனைகளைத்‌ திரும்பவும்‌ திட்டமிட்டு, மறைவட்டத்‌ 
இன்‌ பலபகுதிகளிலும்‌ இவ்விசேட ஞானாப்பியாசங்களைத்‌ தொட 
ராகப்‌ போதித்ததின்‌ மூலம்‌ அநேகருடைய ஞானச்சீவியத்தைப்‌ 
புதுப்பித்தார்‌. இவைகளைத்‌ தொடர்ந்து புதிய பக்திச்‌ சபைகள்‌ 
ஒவ்வொரு பங்கிலும்‌ தொடங்கி ஞானச்சீவியத்தை இயக்கி 
இறிஸ்தவ பண்பை வளர்த்தன. 1901ல்‌ பாஸ்காக்‌ கடமையை 
நிறைவேற்ற, உருவான பங்குகளில்‌ போலக்‌ காலவரையறை 
செய்ததால்‌, அருட்சாதனங்களை அடிக்கடி பெறும்‌ பழக்கமுண்‌ 
டாக்‌, கண்டவர்‌ மெச்சுமளவுக்கு விருத்தியடைந்திருக்கிறது. 
அந்நாள்முதல்‌ பட்டணப்‌ பங்குகளில்‌ தொடங்கிய தபசுகால 
ஞானொடுக்கங்கள்‌ இப்போது வேறு பலபங்குகளுக்கும்‌ பரவிப்‌ 
பலனளிக்கின்‌ றன. 


மாதோட்ட மன்னார்‌ பிரிவினைகாரர்‌ திரும்பியது 


அயர்பீடம்‌ இலங்கை யிலே தாபிக்கப்பட்டதோடு 
கோவைப்‌ பேராயரின்‌ விசேட ஆதிக்கமும்‌ இங்கு அழிந்தது. 
ஆனால்‌, அல்வாறெஸ்‌ எனும்‌ பிரிவினைக்குரு சில ஏமார்ந்த இல்‌ 
லத்தாருடன்‌ * *றோமையுடன்‌ தொடர்பில்லாத கத்தோலிக்க 
குருவின்‌8ழ்‌ ஒரு சுதந்திர கத்தோலிக்க விசாரணைப்‌ பிரிவை” 
தொடக்கினார்‌. 1886 மட்டும்‌ மாதோட்டம்‌ மன்னாரில்‌ கோவை 
அதிகாரத்திலிருந்த அதிகமான பங்குகளை (கொழும்பிலும்‌ 2 
கோவில்களை) அடுத்த ஆண்டில்‌ தன்வசப்படுத்திக்கொண்டார்‌. 
இலங்கையிலிருந்த இல நல்ல கோவைக்குருக்கள்‌ வெறுப்புடன்‌ 
இங்கிருந்து அகன்றனர்‌. அல்வாறெஸ்‌ “கோவை, இந்தியா, 
இலங்கையின்‌ பேராயர்‌ '' என்ற புனைபெயருடன்‌ தான்‌ திரு 
நிலைப்படுத்திய குருக்கள்‌ எனும்‌ சிலஆட்களுடன்‌ குழப்பத்தை 
யும்‌ பிரிவினையையும்‌ பரப்பினார்‌. 


இக்கொடிய இடறலை நீக்க யாழ்ப்பாண ஆயர்கள்‌ பெரு 
முயற்சி செய்தபோதிலும்‌ பிரிவினை 15 வருடங்களாகத்‌ 


த 


எடி 


கூ அமை 


தொடர்ந்தது. தவறிப்போன ஆடுகளைத்‌ திரும்பவும்‌ மந்தை 
பிலே சேர்க்க ஆயர்‌ யூலன்‌ அதிக ஆவலுடன்‌ உழைத்தார்‌. 
1908 மே மாதத்தில்‌ அவர்கள்‌ திரளாகத்‌ திரும்பியபோது 
அவர்‌ பெரிதும்‌ மகிழ்ந்தார்‌. மாதோட்டத்திலும்‌ மன்னாரின்‌ 


ரரிவினக்கோட்டையான பள்ளிமுனையிலும்‌ சுமார்‌ 2000 ஆன்‌ 


மாக்களைத்‌ திருச்சபையில்‌ மீண்டும்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 


மடுவும்‌ மற்றைய யாத்திரைத்‌ தலங்களும்‌ 


ஆயர்‌ யூலன்‌ காலத்தில்‌ திறிஸ்தவ பண்பின்‌ உரைகல்லான 
தேவமாதாவின்‌ பக்தி பெரிதும்‌ வளர்ந்தது. 1622 செப்ரெம்பர்‌ 
ல்‌ திருச்சபையும்‌ அரசாங்கமும்‌ யாழ்ப்பாண இராச்சியத்தை 
தேவமாதாவுக்குப்‌ பகிரங்கமாக அர்ப்பணித்த நாள்முதல்‌ 
யாழ்ப்பாண மக்கள்‌ தேவதாய்மீது விசேட பக்தி கொண்டி 
ருந்தனர்‌. எனினும்‌ ஆயர்‌ யூலன்‌ காலத்தில்போல அவ்வரசி 
மட்டில்‌ அன்பும்‌ பற்றுதலும்‌ வெளித்தோன்‌ றவில்லை. அவளு 
டைய திகுநாட்கள்‌ பக்தி ஆடம்பரத்துடன்‌ கொண்டாடப்‌ 
படத்‌ தொடங்கின. அவளுடைய பெயர்கொண்ட ஆலயங்க 
ளிலெல்லாம்‌ மே மாதம்‌ நாளாந்த பக்திமுயற்சிகளால்‌ விளங்‌ 
தியது. மடுப்பதியிலேதான்‌ மாதாவின்‌ பக்தி விசேட சிறப்புப்‌ 
பெற்றது. ஆயரின்‌ உருக்கமான பக்தி பழைய சேத்திரத்துக்குப்‌ 
புதிய மெருகூட்டியது. **வனத்து விநோதம்‌” ஆக விளங்கும்‌ 
அகன்றுயர்த்த ஆலயத்தை முடித்து அலங்கரித்தார்‌. வருடாந்த 
திருநாட்களில்‌ தானே தலைமை வகித்து; நவநாட்களின்‌ மாலை 
வழிபாட்டிலே பிரசங்கமும்‌ செய்தார்‌. வருடாவருடம்‌ பக்தர்‌ 
களின்‌ தொகை அதிகரித்து யூலை 2ம்நாள்‌ விழாவின்போது 


இலட்சமளவையே எட்டியது. பெருநாள்‌ ஞாபகம்‌ மறக்கமுடி 


யாத காட்ியோயிருந்தது. கத்தோலிக்கர்‌, பல தினிசான 
புரெத்தெஸ்தாந்தர்‌, இந்துக்கள்‌, புத்தர்‌, மகமதியர்‌, பூதங்‌ 
கள வணங்கும்‌ மனோபயர்‌ எல்லாரும்‌ தேவமா தாமுன்‌ 
பணிந்து தங்கள்‌ வித்தியாசங்களை, மறந்து ஒன்றித்து மன்றாடி 
னர்‌. ஆண்‌, பெண்‌, சாதி, குலம்‌ என்ற பேதங்கள்‌ பாராது 


வன படகை 


இலங்கையர்‌ யாவரும்‌ தங்கள்‌ நேர்த்தகளை மாதாவுக்குச்‌ 
செலுத்தினர்‌... பலவருடகாலமாகக்‌ கடைசிநாளனில்‌ இடம்பெற்ற 
விருந்தில்‌ ஒருமிக்க இருந்து உணவு அருந்தினர்‌. பல்லாயிரவர்‌ 
பாவஅறிக்கை செய்தனர்‌. பல கடும்பாவிகள்‌ மனம்மாறி மன்‌ 
னிப்பருள்பெற்று மடுமாதாவின்‌ பாதத்தில்‌ புதுவாழ்வு கண்ட 
னர்‌. பலநூறு பிறமதத்தவர்‌ மனந்திரும்பும்‌ ஏவுதலைப்‌ பெற்‌ 
றனர்‌. சிலர்‌ ஆயத்தம்செய்தபின்‌ வந்து சேத்திரத்தில்தானே 
திருச்சபையிலே சேர்க்கப்பட்டனர்‌. 


மடுமாதா பக்தி வழிந்து பாய்ந்த காரணத்தால்‌ 1895 
மட்டில்‌ யாழ்ப்பாணமாவட்டத்தில்‌ சன்னமடு தொடங்கியது. 
வருடமுழுவதும்‌ யாத்திரிகள்‌ அங்கு போகிறார்கள்‌. அகுஸ்து 5 
திருநாளில்‌ சுமார்‌ 20,000 பக்தர்கள்‌ அங்கு இரண்டு வருகின்‌ 
இனர்‌. 


வேறுபல மாதாவின்‌ சேத்திரங்களும்‌, மறுபுனிதரின்‌ 
தலங்களும்‌ யாத்திரிகளைக்‌ கவர்கின்றன. இவற்றில்‌ புனித 
யாகப்பர்‌ தலமான கிளாலி பிரசித்தி பெற்றது. போத்துக்‌ 
கேயர்‌ காலமுதல்‌,  ஒல்லாந்தர்கழ்‌ மனிதஉரிமைக்காகவும்‌ 
சமயசுதந்திரத்துக்காகவும்‌ கத்தோலிக்கர்‌ துன்புற்ற காலந்‌ 
தவிர, ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக இத்தலம்‌ இயங்கி 
வருகிறது. 


பல்வேறு தாபனங்கள்‌ 


குருக்கள்‌ துறவிகள்‌ பிறர்நலசேவைத்‌ தாபனங்களில்‌ 
அதிக முன்னேற்றம்‌ ஏற்பட்டது. புனித மாட்டீனார்‌ குருமடம்‌ 
பல குருக்களைப்‌ பயிற்றி எடுத்தது. ஆயத்தமாணவர்‌ படித்த 
கல்லூரியும்‌ கல்வித்தரத்தில்‌ உயர்ந்து வளர்ந்தது. உயர்மாண 
வர்‌ படிப்பின்‌ பலதுறைகளில்‌ ஆழக்கற்றனர்‌. சத்திய ஓழுக்க 
வேதநூல்கள்‌ கற்பிக்கத்‌ திறமைவாய்ந்த அசிரியர்களைப்‌ பெற்‌ 
றனர்‌, திருச்சபைச்‌ சரித்திரம்‌, வேதாகமம்‌, போதனாவித்தை 


போன்றவை தெரியப்பட்ட  குருக்களால்‌ விளக்கப்பட்டன, 


ட 


we 


ப்‌ தி வவ 


1907ல்‌ உயர்மாணவரைத்‌ தலைநகரில்‌ புனித பேணாட்‌ குருமடத்‌ 
துக்கு அனுப்புவது ஆதாயமென முடிவுசெய்தனர்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ அதேக குருத்துவ மாணவருடன்‌ பழகவும்‌ அதிக வச 
திகள்கொண்ட தாபனத்தின்‌ உதவிகளைப்‌ பயன்படுத்தவும்‌ கூடி 


_யதாயிருந்துது. 


திருக்குடும்பமடம்‌ அந்தா ட்களிலே செழித்து விளங்கியது. 
திறமையுடன்‌ நிர்வடிக்கப்பட்ட ஆங்கில பாடசாலையும்‌ விடுத 
யும்‌, தமிழ்ப்பள்ளிக்கூடமும்‌, நிறைந்திருந்த அநாதைகளின்‌ 
விடுதியும்‌, வளர்ந்தவர்களின்‌ தொழிற்‌ பாடசாலையும்‌, இதர 
ஆக்கப்யணிகளும்‌ அங்கு இயங்னெ. 1906ல்‌ சுதேச சகோதரி 
கள்‌ திருக்குடும்பச்‌ சபையின்‌ இளையாகி, இளவாலையில்‌ நவசந்‌ 
நியாச இல்லம்‌ தொடங்கினர்‌. ஆயர்‌ யூலனின்‌ உதாரகுணத்‌ 
தின்‌ சின்னமாக அதின்‌ கட்டடத்‌ தொடர்‌ தோன்றுகிறது. 
அவர்களின்‌ தொகை 1918ல்‌ 77 ஆக உயர்ந்தது. 7 புதிய 
தளங்களில்‌ மடங்களும்‌ தாபிக்கப்பட்ளன. I 


1893ல்‌ 5 உறுப்பினரைக்‌ கொண்டிருந்த புனித சூசை 
யப்பர்‌ சகோதரர்‌ சபை 1918ல்‌ 7 மடங்காக வளர்ந்துவிட்டது. 
ஆங்கில படிப்பின்மூலம்‌ அவர்களுடைய கல்வித்தரம்‌ உயர்ந்‌ 
தது. புதிய அங்கத்தவரைச்‌ சேர்க்க 1974ல்‌ அஆயத்தமாணவர்‌ 
இல்லம்‌ தொடங்கப்பட்டது. கொழும்புத்துறைக்கு வெளியே 
6 புதிய இல்லங்களும்‌ .திறக்கப்பட்டன, அவர்கள்‌ நடத்திய 
ஆங்கில சுதேச பாடசாலைகளின்‌ தொகை பெருகியது மறை. 
வட்டத்தின்‌ கல்வித்திட்டத்துக்குப்‌ பேராதரவாயிருந்தது. 


யாழ்ப்பாணம்‌ திருக்குடும்பமடத்தில்‌ பெண்களின்‌ 
அநாதை இல்லம்பற்றி முன்னர்‌ சொன்னோம்‌. இலங்கையின்‌ 
பழைய தலைநகரான அனுராதபுரத்தில்‌ 1897ல்‌ ஒரு புதிய 
மடம்‌ திறக்கப்பட்டது. மூன்று வருடங்களின்‌ பின்‌ அநாதைக 
ளில்லமும்‌ தொடங்கியது. கொழும்புத்துறையில்‌ ஆண்களின்‌ 
அநாதை இல்லம்‌ பல சுதேசபாடசாலை ஆசிரியரையும்‌ கைத்‌ 


பம்‌ பத இப்ப 


தொழில்‌ ஆசான்களையும்‌ பயிற்றியது. சுல்வித்தரம்‌ குறைந்த 
மாணவருக்காக இதன்‌ களையொன்று 1901ல்‌ முல்லைத்‌ விலே 
திறக்கப்பட்ட து. 


மறைவட்டத்தின்‌ அன்புப்பணித்‌ தாபனங்களிடையே 
இளம்‌ சுருட்டுத்‌ தொழிலாளருக்காக தவத்திரு குருசோ சகோ 
தரர்‌ (யாழ்ப்பாணத்து டொன்‌ பொஸ்கோ எனப்‌ பெயர்‌ பெற்‌ 
றவர்‌) தொடக்கிய பந்தியைக்‌ குறிப்பிடாதிருக்க முடியாது. 
வேலை முடிந்தபின்‌ கருத்தின்றித்‌ தெருவழியே திரிந்த சில 
வாலிபரை 1899 ல்‌ ஒன்று சேர்த்து விளையாட்டிலும்‌ படிப்பி 
லும்‌ ஈடுபடுத்தினார்‌. மெல்ல மெல்லப்‌ பல சுருட்டுக்காரர்‌ 
வந்துசேர முயற்சி வலிமை பெற்றது. ஓழுக்கவீனர்‌ எனப்‌ 
பழிக்கப்பட்ட பலர்‌ எடுத்துக்காட்டான இளைஞராக மற்றவர்‌ 
களையும்‌ நல்வழிப்படுத்துவாராயினர்‌. இதில்‌ நூற்றுக்கணக்கா 
னோர்‌ சேர்ந்து நன்மாதிரி காட்டியதால்‌ யாழ்ப்பாணத்துக்‌ 
கடற்தொழிலளாருக்கும்‌ தவத்திரு மனுவல்‌ சகோதரர்‌ ஒரு 
கூட்டம்‌ தொடங்கினார்‌. 


குருசோ சகோதரரின்‌ பந்தி வேறோரு அன்புப்பணியை 
யும்‌ தொடக்கியது. புனித வின்சென் டி போல்‌ சபையும்‌ 
அதோடு சேர்ந்த மதுவிலக்கு அணியும்‌, வேறு ஊழியங்களும்‌ 
தொடர்ந்தன, இவ்வித கூட்டங்கள்‌ நாவாந்துறையிலும்‌, புனித 
பத்திரிசியார்‌ கல்லூரியிலும்‌ உண்டாயின. 


யாழ்ப்பாணக்‌ கத்தோலிக்க சபா வேறொரு தேவையைப்‌ 
பூர்த்திசெய்தது. புனித சூசையப்பர்‌ : நூலகத்தின்‌ 25 ம்‌ வரு 
டத்தில்‌ அதன்‌ விரிவாகவும்‌ நிறைவாகவும்‌ அது 1909 செப்‌ 
ரெம்பர்‌ 8ம்‌ நாள்‌. தொடங்கியது. காலகதியில்‌ அது இலங்‌ 
கைக்‌ கத்தோலிக்க ஒன்றியத்துடன்‌ இணைந்தது. 1910 ல்‌ அனு 
ராதபுரத்திலும்‌, அடுத்த ஆண்டு மன்னாரிலும்‌ இதுபோன்ற 
சபாக்கள்‌ தொடங்கின. 


qf 


கூல... 


ரி 


க்‌ இல்‌ பட 
உயர்‌ கல்வி 


ஆயர்‌ யூலன்‌ தனது மறைவட்டத்தில்‌ 6 புதிய ஆங்கில 
பாடசாலைகளைத்‌ தொடக்கினார்‌. அவர்காலத்தில்‌ புனித பத்தி 
ரிசியார்‌ கல்லூரியில்‌ உயர்கல்வி மேன்மையடைந்தது. வித்தியா 
விற்பன்னரான பற்றிக்‌ டன்‌ அடிகளும்‌, முற்போக்குவாதியும்‌ 
செயல்வீரருமான சாள்ஸ்‌ மத்தியுஸ்‌ அடிகளும்‌ அதிபராயிருந்து 
இக்கல்‌ லஓரரியை வடக்கிலே முதல்வரிசைக்குக்‌ கொண்டு வந்தார்‌ 
கள்‌. விசாலமான வகுப்பறைத்‌ தொடரும்‌, விஞ்ஞான கூடங்‌ 
களும்‌ கட்டப்பட்டதோடு, மறுகட்டடங்களும்‌ ஏதுப்பிக்கப்பட்‌ 
டன. 1914 ல்‌ புதிய வகுப்பறைகள்‌ ஆசிரியர்‌ தங்குமிடம்‌ 
போன்றவைக்கு ஒரு பாரிய அத்திவாரமிடப்பட்டது. ஐரோப்‌ 
பிய யுத்தத்தால்‌ வேலை நிறுத்தப்பட்டு வெளிப்பான வேளை 
யைக்‌ காத்திருந்தது. 


கல்லூரியின்‌ ஆன்மீகவாழ்விலும்‌ இருப்திகரமான முன்‌ 
னேற்றமுண்டு. மாணவருக்குப்‌ பலிப்பூசை வேளையில்‌ விசேட 
போதனை, கிழமைநாட்களிலும்‌ ஞாயிறுதினமும்‌ ஞானோப 
தேசம்‌, வருடாந்த ஞாலனொடுக்கம்‌, நற்கருணைவீரன்‌ போன்ற 
பக்திக்கூட்டங்கள்‌ மூலம்‌ அருட்சாதனங்களின்‌ பாவிளை, இவை 
கள்‌ வழியாகப்‌ புனித பத்திரிசியார்‌ கல்லூரி நாட்டின்‌ கத்‌ 
தோலிக்க இளைஞரைப்‌ பயிற்றும்‌ சிறந்த நாற்றுநிலமாக 
விளங்கிற்று, 


கத்தோலிக்க அச்சகம்‌ 


ஆயர்‌ பொஞ்சீன்‌ தாபித்த அச்சகம்‌ 1893 ன்‌ பின்‌ பெரு 
மளவுக்குக்‌ கிறிஸ்தவ அறிவைப்‌ பரப்பப்‌ போதகர்களுக்கு 
உதவியிருக்கிறது. 1894 மட்டும்‌ ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ 
வெளியான யாழ்ப்பாணக்‌ கத்தோலிக்க பாதுகாவலன்‌ பிரிந்து, 
ஆங்கிலபகுதி 1905 லும்‌, பின்னர்‌ 1974 லும்‌ பெருப்பிக்கப்‌ 
பட்டது. இருவார இதழாயிருந்த தமிழ்ப்பதிப்பு 1912 முதல்‌ 
வார இதமாக வெளிவந்தது. 


_ ஷீ ௮ 


பள்ளிக்கூடப்‌ புத்தகங்கள்‌, உத்தியோக வெளியீடுகளோடு 
பெருமளவு கத்தோலிக்க இலக்கியம்‌ விசேடமாகத்‌ தமிழில்‌ 
1893 முதல்‌ அச்சேறின. 1918 மட்டாகப்‌ பெரிதும்‌ சிறிது 
மாக போதனை, பக்தி, சரித்திரம்‌, விவாதம்பற்றிய 175 புத்‌ 
தகங்கள்‌ சிறுநால்கள்‌ இங்கு வெளிவந்துள்ளன. கொழும்புத்‌ 
துறை கைத்தொழிற்கழக அழுத்தகமும்‌ தமிழ்ப்‌ பத்திரிகை 
ஆசிரியரும்‌ நூற்பதிப்பாளருமான ஒரு கத்தோலிக்கர்‌ அச்சு 
வேலியில்‌ நடத்திய அச்சுக்கூடமும்‌ அதேகாலத்தில்‌ 75 கத்‌ 
தோலிக்க பிரசுரங்களால்‌ நாட்டை வளப்படுத்தின. 


அறியாதாருக்குத்‌ தாது 


ஆயர்‌ யூலன்‌ ஆளுகையின்‌ வேறொரு விசேட சம்பவம்‌ 
மறைவட்டத்தில்‌ வாழும்‌ பெருந்தொகையான பிறசமயத்தா 
ரிடையே புதிய போதனை மையங்களைத்‌ தாபித்ததாகும்‌. 
யாழ்ப்பாணம்‌ போத்துக்கேயரின்‌ கீழ்‌ முழுவதும்‌ கத்தோலிக்க 
ரானபின்‌ அப்போது 9 பேருக்கு ஒருவரே  கத்தோலிக்கரா 
யிருந்தனார்‌. போதக குருக்களின்‌ முயற்சியால்‌ இடைக்கிடை 
லெ இந்துக்கள்‌ மனந்திரும்பியதோடு திருப்தியடையாது விக 
வாச ஒளியை நாட்டின்‌ மூலை முடுக்குகளுக்குக்‌ கொண்டு செல்ல 
ஆயர்‌ யூலன்‌ திட்டமிட்டார்‌. இதற்காக அவர்‌ ஒரு குருவைச்‌ 
சிறப்பாக நியமித்து, இயன்ற இடமெல்லாம்‌ நற்செய்தி பரப்‌ 
பும்‌ மையங்களைத்‌ திறக்கப்பணித்தார்‌. 1898 முதல்‌ 1918 
மட்டாக 20 புதிய நடுநிலையங்கள்‌ நிறுவப்பட்டு, 2000 புதுக்‌ 
கிறிஸ்தவர்களும்‌, பலநூறு ஆயத்தக்காரரும்‌ சோர்க்கப்பட் டனர்‌, 
இவ்விடங்களின்‌ ஆலய இருநாட்காலங்களில்‌ நடக்கும்‌ பிரசங்‌ 
கங்களின்‌ பயனாகக்‌ கிறிஸ்தவர்களல்லாதோர்‌ கொண்டுள்ள 
தப்பபிப்பிராயங்கள்‌ நீக்கப்பட்டு, நேர்மனமுள்ளோர்‌ விக 
வாசத்தையேற்க வழிதிறக்கப்பட்டது. அச்சிட்ட வார்த்தையும்‌ 
இவ்வேலையிற்‌ பெரிதும்‌ பயன்படலாயிற்று. சுதேசமொழியில்‌ 
வெளிவந்த கத்தோலிக்க பிரசுரத்தொடர்‌ இலங்கையிலும்‌ இந்‌ 
தியாவிலும்‌ முதன்முதலாக வாய்மொழிக்கெட்டாத பல்லா 
யிரம்‌ இந்துக்களுக்கு அவுடதமாக அமைந்தது. 


1௮௭ 


கப 


*.ஓ டர்‌... இ த ௬ 
| கூர சாக ALS" i ௭. [ 
= . ௪ Ti \ 
* பு 
i [ ச 4 
P is 
i 4+ 
ச ்‌ 
ச்‌ - 
* டர்ன்‌ | i» 1 
ப தபா [ச த்தா 
எள்‌ ல 
ப்‌ ச்‌ ட்‌ க்‌ ‘ 
த்‌ * ச 
பு ல்‌ ௯. பி 
% ்‌ ரி த. 
்‌ ॥ ்‌ க்‌ 
. 1] 7 i i (தி 
டக ய 4 4 
கா 
. ௪ 
2 
. 4 ச. 
ட WE 
’ 
ச ௬. சீ % 
i ப 
ப்‌ 4 1 
ர்‌ டத 
ச. 
்‌ * 
இ! ௬ ரி, he 
பி னீ . ட 
டர i a 
(1 | 
௬. 16 
இர 
4 ¥ ள்‌, 
்‌ ன்‌ ர, 
.்‌ ட 
. ட்ட > 
ழ்‌ 
த i 
; டி | 
்‌] 1 + 
i 
4 து ம்‌ 
» ்‌] 
( 
% 
ல்‌ ன்‌ ்‌ 
ரி ப 
1) * 
stad ப > 
1 + 
P| 4 
ப 
[] 4 
ப ரஸா 
க்‌ 
ர்‌ 
ம்‌ 
ச்‌ ப்‌ 
ன்‌ 
} 
. 
+ பு 2 
பூ க்‌ 
HA # 
ஜ்‌ A 
டட *. 
- 
i ்‌ ப்‌ Nef 8 க 
நர. A ப 4 ்‌ | 3 ட்‌ 
| பட்டப்‌ தரா பல்‌ 
£ 5 ப்‌ ல்‌ = 3 வ்‌ ர்‌ ச்‌ ~ - 
ச்‌ a ய்‌ ப A} 
g v* 3 . ச ப்‌ ச 
த 4 m1 ய 2 2 ர்‌ ன்‌ | ்‌ . க ட ப 
be ஸம்‌ ர்‌ு [] மு ர்‌ 2 பலாத்‌ ச ச்‌ ரி ச்‌ ற = 
பூ 1 - ன ர ட்‌ “ பி 
2 ச்‌ த்‌ 
» ்‌ / 1 
- ந - 
ட்‌ 1 . ச்‌ ்‌ ்‌ 
்‌ ப்‌ ்‌ . ட்‌ ்‌ ௪ 
« 4 a 
ய 1 ன ட ய்‌ ச 
ட . 3 i ல 
ட ர்‌ ட ்‌ ப 
| i [8 ஸ்‌. 1 ்‌ 1 ச ௪ 1 1 
்‌ ழ்‌ a 
- 
i ட்‌ 
a . ்‌ சி 
க ௫ fa 
- f= 4 ~ 
॥ 3 த | | 
* ்‌ ரசி ர ச ay . டர்கி ா ட 


1 து A தடம்‌ ச. டி பத்‌ 3 
ல அவள்‌ ப்ரை அஃ வக்க ல்‌ கஸ்‌! அ ல்‌ அட்‌ கஸ்பர்‌ ட ற சக்கிலி 


ஏ பதர்‌ ம ௭ எ ஏரி 


பர 


்‌ | 
பரணை க இ ஆ 


ஸ்ரீ 


= 


ன இிமர் வல்‌ 


ஆயர்‌ புறோ 

1919 பெப்ரவரி 7-ல்‌ அயர்‌ பூலன்‌ இறைவனடி சேர்ந்த 
போது பூலியன்‌ அன்ற புரோ அட்கள்‌ யாழ்ப்பாண மறை 
வட்ட ஆயராகத்‌ தெரியப்பட்டார்‌. இவர்‌ 1920 பெப்ரவரி 
15-ல்‌ கொழும்பிலே அபிசேகம்‌ பெற்றார்‌, கொழும்பு மறை 
மாவட்டத்திலே பல பதவிகளிலும்‌, விஃசடமாக நெடுங்காலம்‌ 
பொதுமுகாமைக்‌ குருவாகவும்‌ சிறப்புடன்‌ பணிபுரிந்த புதிய 
ஆயர்‌, வட மறைவட்டத்திலே பெருஞ்சித்தி எய்துவாரென 
எதிர்பார்க்கப்பட்டது. அவர்‌ ஆட்சிபுரிந்த குறுகிய : மூன்று 
வருடகாலம்‌ அவருடைய தகுதியை நிரூபித்துவிட்டது. 


ஐரோப்பிய யுத்தத்தின்‌ விளைவாக நட்டப்பட்ட மறை 
வட்டத்தின்‌ பொருளாதாரத்தைச்‌ சீர்ப்படுத்துவதே ஆயர்‌ 
புரோ பதவிக்கு வந்ததும்‌ கையாண்ட முதற்‌ கருமமாகும்‌. 
மறைவட்டத்தின்‌ பொருளாதார நிர்வாகத்திலே பல திருத்‌ 
தங்களைப்‌ புகுத்தினார்‌. பங்குகளிலே ஆன்ம விசாரணையின்‌ 
பலனைக்‌ கணிக்க வரையறையான விபரங்களைத்‌ திரட்டித்‌ 
தான்‌ அவற்றைப்‌ படித்துப்‌ பெறுமதிவாய்ந்த அகத்‌ 
த 


எழுத்து மேசையில்‌ பலமணிநேரம்‌ உழைத்ததுபோலவே 
விசாரணைப்‌ பிரயாணங்களிலும்‌ கரிசனையெடுத்தார்‌. குரு 
மடம்‌, கல்லூரி, துறவறசபைகள்‌ புத்துயிரும்‌ உற்சாகமும்‌ 
பெற்றன. அவர்‌ முன்மாதிரியான திருச்சபை ஊழியனும்‌, 
அறிவு நிறைந்த ஆசானும்‌, ஆவலுள்ள துறவியுமாய்‌ விளங்‌ 
கினார்‌. அச்சுப்பிரசுர மறைப்பணியிலும்‌, இலக்கிய இயக்கத்‌ 
திலும்‌ இலங்கைக்‌ கத்தோலிக்க ஒன்றியம்‌ அவருடைய ஆதர 
வையும்‌ பாதுகாவலையும்‌ பெற்றுப்‌ பயனடைந்தது. 


தனது முன்னோடிபோலவே ஆயர்‌ புறோவும்‌ பரிசுத்த 
கன்னிமரியாயின்‌ பக்தியுள்ள ஊழியனாயிருந்தார்‌. அவருடைய 
குறுகிய ஆட்சியின்‌ சிகரமான செயல்‌, சசித்தரச்‌ இறப்பு 
—6 


வாய்ந்த மடுமாதா சுருவத்திற்கு திருச்சபைத்‌ தலைவரால்‌ 
முடிசூட்டுவிக்கச்‌ செய்த ஆயத்தமாகும்‌. - துரதிட்டவசமாக 
யாத்திரிகளுக்கு நீரளிக்கும்‌ குளத்தின்‌ அணைக்கட்டு உடைத்து, 
அதல்‌ ஆலயத்தின்‌ முகப்பு இடிந்து விழுந்ததால்‌ தடை 
யேற்பட்டது. ஆனும்‌, அதற்கு முன்னர்‌ புதுமை மாதாவுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள்‌ அந்நிகழ்ச்சியின்‌ 9300ஆம்‌ வருட 
விழாவைக்‌ கெண்டாடச்செய்து, அவர்களுடைய விசுவாசத்தை 
யும்‌ பக்தியையும்‌ கண்டுமஇழ்ந்து ஆறுதலடைந்தார்‌. அது யாழ்ப்‌ 
பாணத்தின்‌ சமய சரித்திரத்திலே ஒப்பற்ற பக்தி பிரமாணிக்‌ 
கத்தின்‌ விளம்பரமாயருந்தது. முழுப்பட்டணமுமே விழாக்‌ 
கோலம்‌ பூண்டது. வழிபாட்டுச்‌ சடங்குகளைத்‌ தொடர்ந்த 
பகிரங்க கொண்டாட்டங்களில்‌ பிறசமயிகளும்‌ பங்குகொண் 
டார்கள்‌. ஆசனக்கோவில்‌ மாதாவின்‌ பெரிய சுருவத்துடன்‌ 
பக்இக்கூட்டங்கள்‌ துறவியர்‌ முழாங்கள்‌ எண்ணற்ற விசுவாசி 
களின்‌ திரள்‌ புடைசூழப்‌ பட்டணத்தின்‌ சிங்காரமாக அலங்‌ 
கரிக்கப்பட்ட வீதிகளூ_ாக வலம்‌ வந்த காட்ட கத்தோலிக்‌ 
கரும்‌ பிறரும்‌ என்றும்‌ மறக்கமுடியாத சம்பவமாகும்‌, 


ஆயர்‌  கயோமார்‌ 


1923 யனுவரி 20-ல்‌ ஆயர்‌ க திடீரென மறைந்தார்‌, 
யாழ்ப்பாணம்‌ மீண்டும்‌ ஒருவருடம்‌ ஆயரின்றித்‌ துயரில்‌ வருந்‌ 
தியது. யோண்‌ அல்பிறேற்‌ கியோமார்‌ அடிகள்‌ வாரிசாக 
நியமிக்கப்பட்டு 1924 மார்ச்‌ 9ஆம்‌ நாள்‌ ஆயர்‌ அபிசேகம்‌ 
பெற்றார்‌. யாழ்ப்பாணத்தில்‌ இச்சடங்கு நடைபெற்றது இதுவே 
முதற்தடவையாகும்‌. கேம்பிறிச்‌ பட்ட காரியின்‌ புத்திககர்‌ 
மையும்‌, கல்லூரி அதிபரின்‌ நிர்வாக அனுபவமும்‌ . நேரான 
நிதானமும்‌ பரந்த நோக்கும்‌ புதிய ஆயர்‌ தனது பொறுப்‌ 
புக்கு அளிக்கும்‌ இறமைகளாகும்‌. உலகிலே இளம்‌ அயர்களில்‌ 
ஒருவரான இவர்‌ தேவபராமரிக்கைப்படி நீடிய ஆயுளும்‌, 
பட்‌ சித்தியும்‌ பெறுவார்‌ என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த 

தம்பிகச்சை அவம்போகவில்லை. 


கியோமார்‌ ௮. ம. தி. 


உ ம்‌ ஆ மைக்‌ ல்‌ அபி நு 


க்ட்டி 


த] 


ச்‌ 


ஆயர்‌ யோண்‌ : அல்பிறெட்‌ கியோமார்‌ யாழ்ப்பாண மறை 
மாவட்டத்தைப்‌ பரிபாலித்த 26 வருடங்களில்‌ இலங்கையிலே 
பல மாஈ ங்கள்‌. எற்பட்டன. . மக்சளின்‌ ஆன்மீக நலனைக்‌ 
காத்து வளர்ப்பதற்காக அவர்‌ கல்வி, சமுதாய, சமய துறை 
களில்‌ ஏற்பட்ட தேவைகளைப்‌ பூர்த்திசெய்ய வேண்டியதா 
யிருந்தது. 1930 மட்டில்‌ ஏற்பட்ட பொருளாதார மந்தத்‌ 
இன்‌ பின்‌ செழிப்பு வந்தது. அதைத்‌ தொடர்ந்து இரண்டாம்‌ 
உலகயுத்தம்‌ வந்தது. இதன்பின்‌ நாட்டின்‌ சுதந்திரமும்‌, 
அரசியல்‌ அதிகாரப்‌ போட்டிகளும்‌ உருவாயின. இந்தக்‌ 
குழப்பச்‌ சுழிகளினூடாக இிருச்சபைப்‌ படகைச்‌ செலுத்தி 
அதைச்‌ சிர்நிலையிற்‌ தனது வாரிசிடம்‌ ஒப்படைத்தார்‌, 


மடுமாதா சேத்திரம்‌: 


மடுமாதா ச௪ருவக் துக்கு முடிசூட்டு வைபவத்துடன்‌ தனது 
ஆளுகையைத்‌ தொடக்கியமை ஆயர்‌ கியோமாருக்குக்‌ கிடைத்த 
பாக்கியமாகும்‌. பாப்பரசரின்‌ பிரதிநிதியான பேராயர்‌ அந்‌ 
தோனி சுடேர்‌ 1924 யூலை 2-ல்‌ மாதாவுக்கும்‌ பாலனுக்கும்‌ 
ஆடம்பரமாக மணிமுடி சூட்டினார்‌. யாழ்ப்பாண, கண்டி, 
திருகோணமலை, தூத்துக்குடி ஆயர்களும்‌ ஒரு லட்சம்‌ யாத்‌ 
இரிகளும்‌ அங்கு குழுமியிருந்தனர்‌.  அமலமரித்‌ இயாகிகள்‌ 
சபையின்‌ பொது ஆலோசகரான இசிதோர்‌ பெல்‌ அடிகளும்‌ 
அங்கு சமுகமாயிருந்தார்‌. அந்நிகழ்ச்சிச்2மு ஆயத்தமான 
நவநாட்கலிலேதான்‌ முதன்‌ முதலாக மின்சார தீபங்கள்‌ ஆலயத்‌ 
திலே பாவிக்கப்‌ பட்டன, 


விசுவாசிகளின்‌ ஆன்மீக வாழ்வுக்குச்‌ சச்தியூட்டும்‌ மைய 
மாகும்வண்ணம்‌ மடுப்பகுதி பெருப்பிக்கப்பட்டு வசதிகளால்‌ 
ஒழுங்குசெய்யப்பட்டது. ஆலயத்தின்‌ இடிந்த முகப்பு கட்டி 
எழுப்பப்பட்டு ௮௫ன்முன்‌ ஒரு அலங்கார மண்டபமும்‌ நிறுவப்‌ 
பட்டது. இது வழிபாட்டுச்‌ சடங்குகளுக்கு வசதியளித்தது, 
குழுமிவரும்‌ திரளான பக்தர்கள்‌ சதுக்கத்‌* லமர்ந்து திறந்த 
வெளி ஆராதனைகளிலே பங்குபற்றக்கூடியதாயிருந்தது, 194 4-ஜ்‌ 


தீத்‌ 


யுத்தகால நெருக்கடியிடையே புதியதொரு பளிங்குக்‌ கற்பீடம்‌ 
நிறுவப்பட்டு, யூன்மாதம்‌ 25-ல்‌ அலயம்‌ அபிசேகம்‌ செய்‌ 
யப்பட்டது. யாத்திரிகஜின்‌ நன்மைக்காக ஜோமையிலிருந்து 
அன்ம சலுகைகள்‌ பெறப்பட்டன, ஆடித்திருநாளின்‌ சனநெருக்‌ 
கடியை குறைக்குமாறு வேறுகாலங்களிலும்‌ திருநாட்கள்‌ தொ 
டங்கப்பட்டன. 


யாத்திரிகள்‌ வந்து தங்குதற்குப்‌ பல வசதிகள்‌ உண்டாக்‌ 
கப்பட்டன. இந்த முன்னேற்ற முயற்சிகளை அல்பிறேற்‌ 
உக்தன்‌ அடிகளே திட்டமிட்டுச்‌ செயற்படுத்தினார்‌. பக்திக்‌ 
கூடங்கள்‌, வீதிகள்‌, வணக்கத்தலங்கள்‌, ' மின்விளக்குகள்‌ 
நீர்த்தாரைகள்‌, வைத்தியநிலையம்‌, நீதித்தலம்‌, உணவுவிடுதி 
கள்‌, கடைகள்‌, பேருந்துநிலையம்‌ போன்ற தேவைகள்‌ மடுமு 
காமைத்‌ திருநாட்காலத்தில்‌ ஒர்‌ நகரமாக மாற்றின. இந்தச்‌ 
செளகரியங்கள்‌ விசுவாசிகளின்‌ வாழ்வைத்‌ திருத்தி வளர்க்கும்‌ 
சாதனங்களாஅ உபதேசம்‌, தியானம்‌, செபம்‌ முதலியவற்‌ 
றைச்‌ செவ்வையாகச்‌ செய்ய உதவின, மாதாபதிக்கு வரும்‌ 
பிறமதத்தினர்‌ பலர்‌ திருச்சபையை அறிந்து, தமது தப்பெண்‌ 
ணங்களைக்‌ களைந்தனர்‌. சிலர்‌ விசுவாசத்தை ஏற்றுத்‌ திருச்‌ 
சபையிற்‌ சேர்ந்தனர்‌. 


குருக்களின்‌ உருவாக்கம்‌ 


1920 முதல்‌ கயோமார்‌ அடிகள்‌ ஆயத்தக்‌ குருமட அதிப 
ராயிருந்தார்‌ 1924-ல்‌ அயரானபின்‌ குருத்துவ அழைத்தல்‌ 
களை அதிகரிக்க முயன்றார்‌. ஐரோப்பாவிலிருந்து தொண்டர்‌ 
பலரை வருவித்தகோடு சுதேசிகளின்‌ . தொகையையும்‌ கூட்டி 
னார்‌. அவர்‌ இருநிலைப்படுத்திய 5 க்கு அதிகமான குருக்களில்‌ 
பெரும்பாலார்‌ சுதேசிகளாவர்‌. இவர்களிழ்‌ பலருக்கு இங்கும்‌ 
பிறநாடுசளிலும்‌ பட்டப்‌ பயிற்சிபெற வசதி அளித்தார்‌. இத 
னாற்‌ பாடசாலைகளின்‌ கல்விக்தரம்‌ உயர்ந்ததோடு, நற்செய்‌ 
திப்‌ போதகத்‌ தூதும்‌ சிறந்தது, 


| 


உ: 


அ ஜீ க 


கல்வி விருத்தி 


1914-ல்‌ புனித பத்திரிியோர்‌ கல்லூரியில்‌ ஆசிரியராகச்‌ 
சேர்ந்த கியோமார்‌ அடிகள்‌ 192 !-ல்‌ அதின்‌ அூபராஞனார்‌. 
இந்த அனுபவத்தின்‌ மூலம்‌ கத்தோலிக்க முகாமையின்‌ க&ீழி 
நந்த கல்வித்‌ தாபனங்களை வழிநடத்தத்‌ திறமை வாய்ந்தது. 
கல்லூரிகள்‌, பாடசாலைகனில்‌ மாணவர்‌ ஆசிரியர்‌ தொகை 
அதிகரித்தது. அதனாலேற்பட்ட தேவைக்காக மாடிக்கட்டிடங்‌ 
கள்‌, விசேடமாக யாழ்ப்பாணம்‌, இளவாலை போன்ற மையங்‌ 
கலீல்‌ நிறுவப்பட்டன. திமொத்தி லோங்‌ அடிகளின்‌ துணச்‌ 
சலால்‌ கிலிநொச்சியிலே தொடங்கிய விவசாயப்‌ பண்ணை மலே : 
ரியாவின்‌ கொடுமையால்‌ நட்டப்பட்ட போதிலும்‌, வன்னிப்‌ 
பிரிதேசக்‌ குடியேற்றங்களுக்கு முன்னோடியாக மிளிர்ந்தது. 
அலை இலர்கை விவசாய கைத்தொழில்‌ பொருட்காட்சி 
யாழ்ப்பாண மக்கள்‌ விஞ்ஞான உலகினுள்‌ அடிவைக்க உதவி 
யது. 1927-ல்‌ தொடங்கிய யாழ்ப்பாண மேற்றிராசன சங்கம்‌ 
கத்தோலிக்கரிடையே ஒற்றுமையை வளர்த்தது. அடுத்த 
வருடம்‌ உருவான யாழ்‌ மறைவட்ட ஐக்கிய நாணயசங்கம்‌ 
பொதுமக்களிடையே சிக்கனப்‌ பழக்கத்தைப்‌ புகுத்தியது. 


தமிழ்‌ அசிரியர்‌ கொமும்புத்துறையிலே பயிற்றப்பட்ட 
னர்‌. பாடசாலைகளின்‌ தொகை பெருக, அவர்களுடைய 
தேவையும்‌ அதிகரித்தது. 1930ன்பின்‌ அரசாங்க ஆதரவில்‌ 
குடியேற்றத்‌ திட்டங்கள்‌ தோன்றின. அவ்விடங்களிலெல்லாம்‌ 
பள்ளிக்கூடங்களும்‌ தேவாலயங்களும்‌. தாபிக்கப்பட்‌ டன, 
கொமும்புத்துறை தாபனத்தின்‌ 75வது வருட ஞாபகமாக 
சற்பிரசாத சமாகமமொன்று 1939 செப்ரெம்பரில்‌ நடந்தது. 
அது இறைவனுக்கு அசிரியர்களின்‌ நன்றிக்‌ காணிக்கையாக. 
அமைந்தது. அதற்கு ஆயத்தமாக ஞானெொடுக்கம்‌, நவநாட்‌ 
கள்மூலம்‌ அறிவுரைகளும்‌ ஆன்ம போதகங்களும்‌ அளிச்கப்பட்‌ 
டன. மூன்றுநாட்‌ கொண்டாட்டம்‌ கொழும்புத்துறையில்‌ 
இடம்‌ பெற்றது. இறுதிநாளில்‌ அங்கிருந்து அழதிய ஊர்வல 
மொன்று அலங்காரவீதிகளூடாகக்‌ கரையூர்த்திடலை அடைந்து 
நற்கருணை ஆசியுடன்‌ நிறைவுபெற்றது. ப்‌ 


அலை திடு வல 
மறைபரப்புப்‌ பணி 


தேசிய மறுமலர்ச்‌ யும்‌ சுதந்நிர இயக்கமும்‌ மறைவட்ட 
வாழ்விலே பெரும்‌ பாதிப்பை ஏற்பத்‌ நன. புத்த, சைவ 
சமயங்களைப்‌ புதுப்பிக்கும்‌: இயக்ஃங்களி 9ல்‌ இறிஸ்து சமயம்‌ 
அந்நிய சரக்கு, நமக்கு ஒவ்வாத வாதம்‌ என அபதரறு பரப்பப்‌ 
பட்டது. இவ்வித பொய்ப்‌ பிரசாரங்களை அடக்க, பேச்சிலும்‌ 
எழுத்திலும்‌ பெரும்‌ பிரயாசை எடுக்க வேண்டியதாயிற்று, 
பாதுகாவஎன்‌ பத்திரிகையின்‌ ஆங்கில தமிழ்ப்‌ பதிப்புகளும்‌, 
கத்தோளிக்க அச்சகத்திலிருந்து வெளிவந்த நூல்களும்‌ சத்தி 
யத்தை நிலைநாட்ட முயன்றன, சுவாமி ஞானப்பிரகாசர்‌ 
- இம்முயற்சியில்‌ முதல்‌ வரிசை வகித்தார்‌ இவர்‌ பிறமதத்தார்‌ 
மத்தியிலே மேலும்‌ பல மையங்களைத்‌ தொடங்கினார்‌. 1929ல்‌ 
மடுப்பதியிலே இவர்‌ விசுவாச ஆயத்த வகுப்புகளைத்‌ தொடக்‌ 
இனார்‌. இவருடைய தூதுக்‌ கடிதங்களும்‌, தர்க்கப்‌ பிரசங்கங்‌ 
களும்‌, விவாத நூல்களும்‌ கத்தோலிக்க போதனையைப்‌ பரப்பி 
வற்புறுத்தின. 


வெளி வில்லங்கங்களிடையே உள்ளரிச்சல்‌ காய்மகாரம்‌ 
போட்டிகள்‌ வேதவிருந்திக்கு முட்டுக்கட்டையாய்‌ இருந்தன. 
. மனித பெலவீனத்தாலேற்படும்‌ இக்குறைசளைக்‌ கடவுளின்‌ 
அருளும்‌, கல்வியும்‌, காலமுமே தீர்க்க முடியும்‌. விமரிசை 
பொறுமையால்‌ ஆயர்‌ இவற்றை மேற்கொண்டார்‌. எனினும்‌ 
சூசையப்பர்‌ சபைச்‌ சகோதரர்‌ வேறிடம்‌ சென்ற துயர சம்பி 
வம்‌ தவிர்க்க முடியவில்லை. 


வேதபோதக ஞாயிறு ஒரு பிரதான தினமாயமைந்தது. 
வருடாவருடம்‌ இந்நாளிலே கத்தோலிக்க இலக்கிய நூல்களைப்‌ 
பரப்புவதற்குப்‌ பெரு முயற்சி எடுக்கப்பட்டது. ஞானோபதேச 
கல்வி ஊக்குவிக்கப்பட்டது. ஆயர்தாமே கவர்ச்சியான பரிசு 
களூடன்‌ போய்‌ பரீட்சைகள்‌ நடத்திப்‌ பரிசில்கள்‌ வழங்குவார்‌. 
விறிமா சகோதரர்‌ ஊரெல்லாம்‌. சென்று நிலப்‌ டம்‌, திரைப்‌ 
படம்‌ காட்டிச்‌ சலுவழும்‌ வளர்ந்தோரும்‌ வேதஉண்மைகளைப்‌ 


பேர்ட்‌ 


மனை இதி வ 


படிக்கப்‌ பங்குக்குருக்களுக்கு உதவிசெய்தார்‌. அக்காலதல்‌ 
தொலைக்காட்சியே கிடையாது. வானொலியும்‌, பேசும்படமும்‌ 
அருமையாயி( த்தன. 


சனத்தொகை பெபருகப்‌ பொருளாதாரமும்‌ வளர, 
நாடெங்கும்‌ குடியேற்றங்களும்‌ அதிகரித்தன. இவ்விடங்களைப்‌ 
பராமரிக்குமாறு பாடசாலைகளும்‌ கோவில்களும்‌ நிறுவப்பட்டன. 
கிளிநொச்சி, முருங்கன்‌ போன்ற மலேரியா நிறைந்த மையங்களி 
லும்‌ பாடசாலைகள்‌, அநாதை மடங்கள்‌ திறக்கப்பட்டு, வறிய 
பிள்ளைகள்‌ தாபரிக்கப்பட்டனர்‌. பழைய பங்குகளிலும்‌ அக்கவே 
லைகள்‌ தொடர்ந்து நடந்தன. அசனக்கோவில்‌ மக்களின்‌ தொகை 
க்குப்‌ போதாததாள்‌, புதிய பாரிய கோவிலுக்கு 1939இல்‌ அத்‌ 
திவாரம்‌ போடப்பட்டது. சுவர்கள்‌ வில்லுகள்‌ உருவாகும்‌ 
போது உலகயுத்தம்‌ குறுக்கட்டதால்‌ அவ்வேலை தடைப்பட்டு 
விட்டது, வேதவேலை அதிகரித்ததால்‌ வேறு சபைகளைச்‌ சார்ந்த 
வர்களும்‌ மறைவட்டத்திற்‌ பணிபுரிய வந்தனர்‌. கார்மேல்‌ சபை 
யார்‌ அச்சுவேலிபிலே பாடசாலை நிறுவினர்‌ இருச்சிலுவைக்‌ கண்‌ 
னியர்‌ யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும்‌, பிரான்‌ஸ்குசபையார்‌ 
மன்னார்‌ மருத்துவசாலையிலும்‌ பணியேற்றனர்‌.. கொழும்புத்து 
றையில்‌ வயோதிபர்‌ மடம்‌ திருச்சலுவைச்‌ சபையார்‌ தொடக்‌ 
கினர்‌. ஆயர்‌ இல்லத்தில்‌ குருமாருக்காக ஒரு மாடிவீடு கட்டப்‌ 
பட்டது. 


மாசிலா மரியாள்‌ தியாகிகள்‌ இலங்கைக்கு வந்த 100 
வருட ஞாபகமாகவும்‌, அக்கெடுவில்‌ கடவுள்‌ அளித்த கொடை 
களுக்காக மரியன்னைமூலம்‌ நன்றி நவிலுமுகமாகவும்‌ 7948ல்‌ 
மடுமா தாவின்‌ மறைவட்ட ஊர்வலம்‌ திட்டமிடப்பட்டது. ஆன்‌ 
மிக புதுப்பித்தலின்‌ அழைப்பாகவே மடுமாதா சுருவம்‌ ஊரராய்‌ 
வருகை வந்தது. சந்திப்புக்கு ஆயத்தமாக மூன்றுநாள்‌ ஞானத்‌ 


: தியானம்‌ நடைபெற்றது. டங்குனி 15 முதல்‌ வைகாசி 5 மட்‌ 


டாக ஊர்வலம்‌ நீடித்தது. இந்த 50 நாட்களில்‌ 80 பிரதான 
ஆலயங்களிலே 50,000 விசுவாசிகள்‌ வழிபாடுகளிலே பங்குபற்‌ 
தினர்‌. பமுசமயத்தவர்‌ பலரும்‌ வரவேற்புகவிலும்‌ பக்திமுயற்கி 


களிலும்‌ சமுகமாயிருந்தனர்‌. பரிசுத்த வருடமாகிய 1950ல்‌ 
பாத்திமா மாதாவின்‌ சுருவம்‌ உலக யாத்திரையாக ஆனி மாதத்‌ 
தில்‌ யாழ்ப்பாணம்‌ கொண்டுவரப்பட்டது. மாதாவின்‌ வருகை 
_ மூலம்‌ மனிதர்‌ மனம்‌ மாறவும்‌, அதனால்‌ உலகில்‌ அமைதி நிலவ 
வும்‌ வேண்டுகோள்‌ விடுக்கப்பட்டது. பெருந்தொகை மக்கள்‌ 
பக்திமுயற்சிகளிற்‌ பங்கெடுத்துத்‌ திருந்திவாழ வாக்களித்தனர்‌. 


செபமாலத்‌ தாசர்‌ சபைகள்‌ 


ஆயர்‌ கியோமாரின்‌ பிரதான சாதனை செபமாலத்‌ தாச 

ரின்‌ தியான சபைகளை நிறுவியதாகும்‌. நமது நாட்டவர்‌ பக்தி 
யிலும்‌ தியான யோகத்திலும்‌ சிறந்தவர்கள்‌ எனப்‌ போற்றப்ப 
டுவர்‌. ஆயினும்‌ எமது முன்னோர்‌ உலகைப்‌ படைத்துக்‌ காக்கும்‌ 
கடவுள்‌ என ஒருவரைக்‌ காட்டித்‌ தரவில்லை. எல்லாம்‌ இறைமயம்‌ 
எனும்‌ துவிதத்தில்‌ பகுத்தறிவுள்ள மனுப்பிறவிக்கு பாக்கி 
யம்‌ அளிக்கக்கூடிய ஒரு ஆளீல்லை. பலகோடி தேவதைகள்‌ பல்‌ 
லாயிரம்‌ அவதாரம்‌ எடுத்தும்‌, உண்மையும்‌ நன்மையுமான 
. சுயம்பு எனும்‌ ஒருவனைக்‌ காணோம்‌. ஊழ்வினையும்‌ மறுபிறவியும்‌ 
அநீதிக்கும்‌ குதர்க்கத்துக்குமே ஆதரவா&ன்‌றன. சாதியெனும்‌ 

போர்வையால்‌ தேவதைகளே அநியாயங்களை மூடிவிடக்‌ காண்‌ 
இறோம்‌. இத்தகைய சூழலிலே உண்மையான இறைபற்றையும்‌ 


சன்மார்க்கத்தையும்‌ தாபிக்க வேண்டுமானால்‌, அவை வாழ்ந்து. 


காட்டும்‌ இலர்‌ நம்மிடையே தோன்றவேண்டும்‌. அஃதின்றி 
நற்செய்தி நவிலும்‌ முயற்சி சத்திபெறாது. இதற்காகவே திருத்‌ 
தந்த 11ம்‌ பத்திநாதர்‌ சுதேசிகளின்‌ இயொனசபைகளை நிறு 
பி ஆளை பவன்‌ ஒட்டகம்‌ 


அந்த்‌ 'வேண்டுகோளுக்குச்‌ செவிமடுத்த ஆயர்‌ கியோ 
மார்‌ அதை மனத்தில்‌ அழ இருத்திஞர்‌. சுதேச துறவிகளின்‌ 
 சபையொன்றை நிறுவும்படி ஃந்தணி தொமஸ்‌ அடிகளைப்‌ 
யுணித்தார்‌, 


ர்‌ இட 


1928 பெப்ருவரி: 2ல்‌ துறவிகளின்‌ செபமாலை ஆச்சி. 
ரமம்‌ தோலகட்டியில்‌ கொடங்கியது. அவர்களுடைய இவியம்‌ 
செப தப தியாகமாயிருக்கும்‌. கடவுளுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ 
சாட்சி பகரும்‌. அவர்களுடைய மடம்‌ தியான செபத்தாலும்‌, 
பரித்தியாகத்தாலும்‌ சத்திய மறையை அறியாதவர்க்க இறை 
வனின்‌ ஒளியும்‌ பலமும்‌ அளிக்கும்‌ சத்திக்கலனாக இயங்கும்‌. 


பெண்களின்‌ பிரிவு, 1928 ஓக்டோபரிலே. வசா 
விளானில்‌ தொடங்கியது. பல 'பிரதிகலங்களின்பின்‌ 1948 
செப்டம்பரில்‌ ஜான்மரி சகோதரியை வழிகாட்டியாகப்‌ பெற்ற 
பின்தான்‌ அது உறுதிபெற்றது, ரேமை ஆட்சிப்பிடம்‌ 
செபமாலைத்தாசர்‌ பரீட்சையை ஆசீர்வதித்துப்‌ புகழ்ந்திருக்‌ 
திறது, சபையின்‌ இருபிரிவுகளும்‌ இலங்கையிலும்‌ இந்தியா 
விலும்‌ பரந்து, கடவுளுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ திருச்சபைக்கும்‌ 
சாட்சியாக விளங்குகின்றன. இந்த முயற்சியில்‌ பல தடங்‌ 
கல்கள்‌ ஏற்பட்டன. 1925 பெப்ரவரியில்‌ மடுப்பதியிலே 
தொடங்கிய சகோதரரின்‌ களைமடம்‌ மலேரியாவின்‌ தாக்கத்‌ 
தைத்‌ தாங்கமுடியாது மூடப்பட வேண்டியதாயிற்று, பொரு 
ளாதாரமும்‌ வேட்பாளர்‌ . தகுதியும்‌ வினாக்கு றியெழுப்பின. 
எனினும்‌ இம்முயற்சி இறைவனின்‌ வேலையென ஆயர்‌ நம்பி 
யதால்‌,, தடைகளை நீக்கமுயன்று தொடர்ந்தும்‌ சபையை 
ஆதரித்து வளர்த்தார்‌. ப 


1942ல்‌ யப்பான்‌ யுத்ததீதிற்‌ புகுந்ததால்‌ இலங்கையும்‌ 
அந்தச்‌ சுழியிலகப்பட்டது. 1946 மட்டும்‌ பல தடைகள்‌ 
கட்டுப்பாடுகள்‌ தொடர்ந்தன. யுத்தம்‌ முடிந்ததும்‌ இந்தியா 
வில்‌. ஏற்பட்ட எதிர்ப்பினால்‌ 1947 ஆகஸ்டில்‌ அந்நாடு சுதந்‌ 
திரம்‌ பெற்றது. அதைத்‌ தொடர்ந்து இலங்கையும்‌ 1948 
பெப்ருவரியில்‌. விடுதலையை இனாமாக அடைந்தது. அதின்‌ 
பயனாகத்‌ திருச்சபையிலும்‌ அதிகாரம்‌ சுதேசமயமரவது 
பொருத்தமாயிற்று. ௬௦௧௦௪ குருக்களிள்‌ தொகை பெருகிய 
தோடு, பலர்‌ பொறுப்பான பதவிகளையும்‌ வடித்து வந்தனர்‌. 


அணை 8() ௯ 

இது அதிகாரமாற்றத்துக்கு வசதியளிக்தது. 1949 ஜனவரியில்‌ 
ஆயர்‌ கியோமார்‌ தனது பரிபாலனத்தின்‌ வெள்ளி விழாவைக்‌ 
கொண்டாடினார்‌. மார்ச்‌ மாதத்தில்‌ தனக்கொரு உதவி 
ஆயரை. தருமாறு வேண்டி, பெற்றுக்கொண்டார்‌. 1949 
மே. 22ல்‌ எமிலியானுஸ்பின்ளை அடிகள்‌ உதவி ஆயராகத்‌ 
திருநிலைப்படுத்தப்பட்டார்‌. 19.0. ஆகஸ்டு 25ல்‌ யாழ்ப்பாண 
ஆயர்‌ மறைவட்டப்‌ பொறுப்பை உதவிஆயர்‌ எமிலியானுஸ்‌ 
பிள்ளையிடம்‌ ஒப்படைத்துவிட்டு இளைப்பா றினார்‌. 


ஆயர்‌ எமிலியானுஸ்பிள்ன 


ஆயர்‌ எமிலியானுஸ்பிள்ளையின்‌ ஆட்சிக்காலம்‌ சுதந்திர 
இலங்கையின்‌ புதிய சகாப்தத்தில்‌ விரைந்த மாற்றங்கள்‌ முன்‌ 
னேற்றங்களுடன பின்னிப்பிணைந்தது. வளரும்‌ நாட்டில்‌ தேவை 
கள்‌ எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வெண்டிய வல்லமைகளை 
இறைவன்‌ அவருக்கு அளித்திருந்தார்‌. கொழும்பிலே. உயர்‌ 
கல்வி முடித்தபின்‌ அமலமரிச்‌ தியாகிகள்‌ துறவறசபையிற்‌ 
சேர்ந்து, >ோம்நகர்‌ சென்று வேதகல்வியிற்‌ சிறப்பெய்தினார்‌. 
தாய்நாடு மீண்டப்ன்‌ ஆசிரிய கலாசாலைத்‌ தலைவர்‌, ரோமன்‌ 
கத்தோலிக்க பாடசாலைகளின்‌ பொதுமுகாமையாளர்‌, குரு 
முதல்வர்‌ போன்ற பொறுப்பான பதவிகளை வகித்தார்‌. 1949 
மார்ச்‌ 11ல்‌ ஆயர்‌ கியோமாரின்‌ உதவிஆயராக நியமனம்‌ 
பெற்று, 1950 ஆகஸ்டு 25ல்‌ அவர்‌ இளைப்பாறியபோது யாழ்ப்‌ 
பாண ஆயராகப்‌ பதவியேற்றார்‌. 


அவருடைய 22 வருட பரிபாலன காலத்தில்‌ அனேக 
காத்திரமான கருமங்கள்‌ இடம்‌ பெற்றன. அணுவிஞ்ஞானத்‌ 
தால்‌ ஏற்பட்ட புரட்சிமூலம்‌, பயணம்‌, செய்தித்‌ தொடர்பு, 
விண்வெளி ஆஃ வூ, யுத்தபீதி, பொருளாதாரம்‌, வியாபாரம்‌ 
போன்றயாவும்‌ முன்னேறின. கல்வி, கலாச்சாரம்‌, அரசியல்‌ 
போன்றவை சமயசந்தனை யைச்‌ சாக்கடைக்குத்‌ தள்ளின. 
மனித வளர்ச்சிக்கு அவசியமான உலக முன்னேற்றம்‌ ஆன்ம 
ஆதாயத்தை அழிக்கும்‌ ஆபத்தைத்‌ தோ ற்றுவித்தது. ஆன்மீக 


சட்டணில்‌ 


ஆயர்‌ ஜெ. எமிலியானுஸ்பி 


ல்‌ 


௬ & 5 « ப்‌ மீ . ட 
்‌ 
2 ட்ட A ர்‌ 
ன ம்‌ ப 
ர்‌ ர்‌ . 


மேயோ 


ஜா 


ட 


உமி. 


ட. 


அவை இம்‌ ல 


வாழ்வுக்கு வழிகாட்டும்‌ ஆயன்‌ இந்த நச்சுப்புதர்களை விலக்கி, 
பச்சைப்‌ புற்தரைகளுக்கு மந்தையை . நடத்துவது அவசிய 
கடமையாயிற்று. i 


சம்‌ 


கல்வி வளர்ச்சி 


கல்விமுன்னேற்றம்‌ அவருடைய முதற்‌ கரிசனையாயிருந்‌ 
தது. புத்தி சித்தத்தை உருவாக்குவதே இகபர யாக்கியத்‌ 
துக்கு ஆதாரமென்பது எவருமறித்ததே. கல்வித்‌ தாபனங்‌ 
களுக்கு அதிபராகவும்‌, பாடசாலைகள்‌ முகாமைக்காரராகவும்‌ 
பெற்ற அனுபவம்‌, அதின்‌ அவசியத்தை அழ உணரச்செய்தது. 
சுதத்திரத்தின்பின்‌ காணி அபிவிருத்தித்‌ திணைக்களம்‌ காட்டுப்‌ 
பகுதிகளிலே குடியேற்றத்‌. இட்டங்களைப்‌ பெருக்யெது, அவ்வி 
பங்களிலெல்லாம்‌ கத்‌ே தாலிக்கரின்‌ கல்விக்காகக்‌ கோவில்களும்‌ 
பாடசாலைகளும்‌ அமைக்கப்பட்டன. கல்வித்‌ இணைக்களமும்‌ 
கிராமப்‌ பாடசாலைகளையும்‌ மாவித்தியாலயங்களையும்‌ தாபித்‌ 
தது. அதற்காத்தபழடு கத்தோலிக்க முகாமையும்‌ செல 
வைப்‌ பாராது தனது தாபனங்களின்‌ தரத்தை உயர்த்தப்‌ 
பாடுபட்டது. போட்டியும்‌ காய்மகாரமும்‌ அரசரின்‌ உதவித்‌ ' 
திட்டத்தைத்‌ தாக்கிக்‌ கிறிஸ்தவ பாடசாலைகளை அழிக்க முயன்ற 
தோடு, , 1960ல்‌ அரசாங்கம்‌ எல்லாப்‌ பாடசாலைகளையும்‌ 
ஆக்ரெமிக்கவும்‌ செய்தது. இந்தக்‌ கொள்ளையை எதிர்த்தும்‌ 
பலன்‌ கிட்டவில்லை. சில சிபாரிசுகள்‌ மட்டும்‌ இடைத்தன. 
அதைப்‌ பாவித்து 5 கல்லூரிகளை அரசரின்‌ உ தவியின்றித்‌ 
தனியார்‌ தாபனங்களாக நடத்த ஆயர்‌ துணிந்தார்‌. திருச்ச 
டையின்‌ ஆதனங்களை விற்றும்‌, பெற்றோர்‌ மற்றேருடைய 
கருமத்தை இரந்தும்‌ அவற்றைத்‌ தாபரித்சார்‌. இதனால்‌ நேரச்‌ ப 
செலவும்‌, பிரயாசை விரயமும்‌, பெருஞ்சிரமமும்‌ அவருக்கு 
ஏற்பட்டது. | 


விஞ்ஞான முன்னேற்றம்‌ நாட்டின்‌ அக்கதிட்டங்களை 
உருவாக்கியதால்‌ பாடசாலைகளிலே கைத்தொழில்‌ நுட்பம்‌ 
கற்பிக்கப்‌ பட்டது. தொழிற்பயிற்சிக்காகக்‌ கிளிநொச்சி யி 


#1 REV நூ 


லொரு கழகம்‌ 25, ஏக்கர்வளவில்‌ நிறுவப்பட்டு, புனித கபிரி 
கேல்‌ சகோதரர்‌ அதை நடத்த அழைக்கப்பட்டனர்‌. கமழத்‌ 
தொ ழிற்பண்ணையும்‌ 10 ப்‌ காட்டில்‌ நீர்ப்பாசன வசதி 
யடன்‌ தொடக்கப்பட்டது, மன்னாரில்‌ : புனித சவேரியார்‌ 
கல்லூரி 1950ல்‌ டெலாசால்‌ சகோதரரிடம்‌ ஒப்படைக்கப்‌ 
பட்டது. 


போதக விருத்தி 

சனப்பெருக்கமும்‌ குடியேற்றங்களும்‌ அதிகரிக்க, போதக 
மையங்களும்‌ பலுனெ. அதற்காகப்‌ போதிய குருக்களைப்‌ 
பயிற்றவேண்டியதாயிற்று. சண்டியின்‌ தேசிய குருமடத்துக்கும்‌, 
வெளியே நோம்‌, இந்தியா, கனடா போன்ற இடங்களுக்கும்‌ 
மாணவர்‌ அனுப்பப்பட்டுப்‌ பயிற்சி பெற்றனர்‌. . இக்காலத்தில்‌ 
36க்கு அதிகமான குருக்களும்‌ 2 அயரும்‌ உருவாயினர்‌. 


மறைவட்ட வேலையிலே பங்கெடுக்க வேறு துறவற 
ஊழியரும்‌ அழைக்கப்பட்டனர்‌. புனித கபிரிகேல்‌ சபையாரும்‌, 
யேசுவின்‌ சிறிய சகோதரரும்‌ சிலகாலத்தின்பின்‌ வேதிடம்‌ 
சென்ற்னர்‌. டெலாசால்‌ சகோதரரும்‌ தேவசித்த சபையாரும்‌ 
இன்னும்‌. இங்கு உழைக்கின்றனர்‌. துறவற சகோ தரிகளின்‌ 
சபைகளும்‌ தொகையிற்‌ பெருபெ பலவிடங்களிலும்‌ பரந்து 
பணிபுரிகின்‌ றனர்‌. 


ஞானோபதேச மறமலர்ச்சி திருச்சபையிலே சமய கல்விக்கு 
அதிக ஊக்கமளித்துப்‌ புது முறைகளைப்‌ பகுத்தியது. அவற்றைக்‌ 


கற்றுவரத்‌ தகுதிலாய்த்‌ 5 இளைஞர்கள்‌ இந்தியாவுக்கு ம்‌ கனடா 
வுக்கும்‌ அனுப்பப்பட்டனர்‌. 


குருக்கள்‌ சந்நியாசிகள்‌ மட்டுந்தான்‌ அடைப்பு ஞானெொடுத்‌ 
கம்‌ செய்வது வழமையாயிருந்தது. புனித பத்திரிசியார்‌ கல்லூரி 
ஆசிரியரும்‌ இதிற்‌ பங்கெடுக்கத்‌ தொடங்கினர்‌. பின்னர்‌ பல 
இல்லறக்குழுக்களும்‌ இதனாற்‌ பலனடையதக்‌. : தொடங்கினர்‌, 


பன வத்‌ 


க்‌ 


அதற்காகக்‌ கொழும்புத்துறையில்‌ அமலோற்பவ ம்‌ எனும்‌ 
ஞானொடுக்கப்‌ போதகர்‌ இல்லம்‌ அமலமரித்தியாகிகளாத்‌ 
திறக்கப்பட்டது. பின்னர்‌ வசதியாள ஞானெொடுக்க இல்ல 
மொன்று பண்டத்தரிப்பிலே தொடங்கப்பட்டது. 


வடமத்திய மாகாணம்‌ 


மலேரியாக்‌ காய்ச்சல்‌ காரணமாக வடமத்திய மாகாணத்‌ 
தில்‌ மிகச்சில மக்களே வாழ்ந்தனர்‌. அவர்களிடையே கத்தோ 
லிக்கர்‌ மிகக்குறைவே. இவர்களோடு உத்தியோகம்‌ காரணமாக 
வந்த சிலருமிருந்தனர்‌. சுதந்தரத்தின்பின்‌ அரசாங்கம்‌ தென்‌ 
பகுதியிலிருந்து பலரைக்‌ கொண்டுவந்து குடியேற்றியது. இவர்‌ 
களிடையே உள்ள கக்கோலிக்கர்‌ தமிழ்‌ அறியாதவர்களாதலால்‌ 


அவர்களுடைய ஆன்மதேவைகளைக்‌ கவனிக்கும்‌ பொறுப்பை 


1950 : கொழும்புப்‌ பேராயர்‌ கூறேயிடம்‌ ஆயர்‌ எமிலியானுஸ்‌ 
ஒப்படைத்தார்‌. கம்பகா வட்டார முதல்வரே சிலகாலம்‌ 
அந்தக்‌ கடமையை நிறைவேற்றினார்‌. பின்னர்‌, றெதிஙல்‌ 
சில்வா அடிகள்‌ அப்பணிக்ரு நியமிக்கப்பட்டு, அனுராசபுரப்‌ 
பங்கு தவிர மற்ற இடங்களில்‌ மையங்களை அமைத்து ஞான 
ஊழியத்தைக்‌ கவனித்து வந்தார்‌. 1960ல்‌ பாடசாலைகளின்‌ 


பறிமுதலும்‌ அதோடு அனுராசபுரப்‌ பாதுகாப்புத்‌ திட்ட 


அமுலஸாக்கலும்‌ வந்தன, 1968ல்‌ வடமத்திய மாகாணப்‌ 
பொறுப்பு அமலமரித்‌ தியாகிகளின்‌ இலங்கை மாகாணத்திடம்‌ 
ஒப்படைக்கப்பட்ட து. இப்பிரதேசம்‌ அளகொல்லாவை வட்‌ 
டாரம்‌ என அழைக்கப்பட்டது. 1964ல்‌ கோவில்‌, கல்லூரி 
மடமெல்லாம்‌ புதிய பட்டணத்துக்கு இடம்பெயர்ந்தன. அச்‌ 
சமயம்‌ ஆயர்‌ அளகொல்லாவை ச£ீருச்சயை வட்டாரத்தை 


உருவாக்கி அமலமரித்‌ தியாகிசலின்‌ அதிபர்‌ தெரிந்தளித்த 
ஒருவரைப்‌ பிரதேச பிரதிகுருவாச நியமித்தார்‌. 1975 டிசம்‌ 


பரில்‌ பரிகத்ததானம்‌ யாழ்ப்பாணம்‌ . திருகோணமலை மறை 
வட்டங்களுக்குக்‌ சேர்ந்த வடமத்தியமாகாணப்‌ பகுதிகளைப்‌ 
பிரித்தெடுத்து அனுராசபுர . அப்போஸ்தல ஆதிக்கத்தை. 
அமைத்தது: அப்போது பிரதி குருவாபீருந்த கென்றி 
குணவார்கனா அடிகள்‌ ஆதிக்கத்தின்‌ தலைவரானார்‌. 


க 
யாத்திரைத்‌ தலங்கள்‌ 


கானகத்திடையே காட்சியளிக்கும்‌ மடுமாதா சேத்திரம்‌ 
தொடர்ந்து வளர்ந்து பல்லாயிரம்‌ யாத்திரிகளைக்‌ கவர்ந்து 
வந்தது. யாத்திரிகளுக்குப்‌ போதிக்கவும்‌, அருட்சா தனங்களை 
வழங்கவும்‌ இலங்கையின்‌ பல பகுதிகளிலுமிருந்து குருமார்‌ 
அழைக்கப்பட்டனர்‌. தண்ணீர்‌ மின்சார விநியோகம்‌ 
விரிவாக்கப்பட்டன. முகாமுக்கு நாளாந்தம்‌ பேருந்துச்சேவை 
ஒழுங்குசெய்யப்பட்டது. அயலில்‌ உருவான 2 குடியேற்றத்‌ 
திட்டங்களின மூலம்‌ சில நிரந்தர விசுவாசிகள்‌ பங்குக்குக்‌ 
கிடைக்கனர்‌.. போக்குவரத்தும்‌, சந்தை சந்நடியும்‌ அமைதி 
அடக்கத்தைப்‌ பங்கப்படுத்தியதால்‌, பக்திப்‌ பொருட்கள்‌ 
உணவுப்பண்டங்கள்‌ தவிர்ந்த வியாபாரச்‌ சாமான்களெல்லாம்‌ 
மடுஃறாட்டுக்கு விடப்பட்டன ஒலிபெருக்கிகள்‌ மூலம்‌ முகாம்‌ 
முழுவதிலு மள்ள மக்கள்‌ ஆலயத்‌ நில்‌ நடக்கும்‌ செபவழிபாடு 
களிலே இலகுவாகப்‌ பங்குபற்ற வசதியுண்டானது. இவ்வாறு 
மடுப்பதி பக்திக்‌ இரத்நியங்களின்‌ செயற்களமாக விளங்கியது. 


திருக்கேதீஸ்வர வளர்ச்சித்‌ இட்டத்துடன்‌ மாந்தையி 
வுள்ள மாதாவின்‌ கெபி நீக்கவும்‌ அயலிலுள்ள கத்‌ தா 
லிக்க குடிகளே இடம்பெயர்க்கவு 5 முயற்சிகள்‌ உருவாயின. 
இந்த நெருக்கடியை ஆயர்‌ எமிலியானுஸ்‌ பேச்சுவார்த்தை 
மூலம்‌ இர்த்துவைத்தார்‌. அதின்‌ பயனாகச்‌ சைவக்கோவிலுக்குப்‌ 
போகும்‌ யாத்திரிகள்‌ பலர்‌ கெபியின்‌ முன்‌ தரித்து மாதாவுக்‌ 
கும்‌ மரியாதை செய்கின்றனர்‌. புனித அந்தோனியார்‌ மீதள்ள 
பக்தி பாலதவுக்கும்‌, எட்டவுள்ள கச்சதீவுக்கும்‌ பல பக்தர்களை 
அழைத்தது அரச அஇகாரிகளின்‌ கட்டுப்பாடுகள்‌ தடையா 
யிருந்தபோதிலும்‌ வருடத்‌ திருநாட்கள்‌ சிறந்துகொண்டே 
சென்றன. 


இடையூறு! இடுக்கண்கள்‌ 


சுதந்இர இலங்கை விரைவாக முன்னேறியது. காணி 
அபிவிருத்தி, மலேரியா ஒழிப்பு, குடியேற்றங்கள்‌ மூலம்‌ 


க்‌ 


அலை ஏக 


பொருளாதாரம்‌ வளர்ந்தது. உணவு உற்பத்‌ தியில்‌ கன்‌ 
விறைவை எட்டிவிட்2டாமென்று சில அரயெல்‌ வாதிகள்‌ 
பெருமை பேசினர்‌. ஆனால்‌ 1957 டிசம்‌: ரில்‌ பெருவெள்ளம்‌ 
அதிகமான குளக்கட்டுக்களை உடை த்து விருத்தியைத்‌ தடுத்தது 
கத்தோலிக்கர்‌ பலர்‌ இதனால்‌ பெரிதும்‌ பாதிக்கப்பட்டனர்‌,. 
மீண்டும்‌ 1964 டிசம்பரில்‌ அடித்த சூர7ரூவளி திருகோணமலை 
முதல்‌ தலைமன்னாரீறாகச்‌ சுமார்‌ 80 மைல்‌ அகலமான பரப்பி 
விருந்த யாவையும்‌ உடைக்தெறிந்துவிடடது. இதனால்‌ யாழ்ப்‌ 
பாண மறைவட்டத்திலேதான்‌ அதிக இழப்பு நேர்ந்தது. 
பாடசாலைகள்‌ கோவில்கள்‌ வீடுகள்‌ பமுதடைந்தன. அவற்றைத்‌ 
திருத்தியமைக்கப்‌ பெருஞ்‌ சிரமமும்‌ செலவும்‌ ஏற்பட்டன. 


அரசியல்‌ ஞானமும்‌ எதிர்கால. நோக்கும்‌ குறைந்த 
சந்தர்ப்பவா திகளால்‌ இலங்கையில்‌ அமைதியீனம்‌ தலைதூக்கி 
யது சமயோசிதம்‌ என்ற இராகக்தையே இளந்தலைமுறை 
அரசியல்‌ வாதிஃள்‌ 1924 முதல்‌ ஊதினர்‌. பாமரமக்களிடையே 
செல்வாக்கைப்‌ பெறப்‌ பிரிவினை, போட்டி, அவநம்பிக்கையை 
விதைத்தனர்‌. இச்சங்கநாதம்‌ நாளடைவில்‌ வலுப்பெற்று 
1956ல்‌. சிங்களமட்டும்‌ என்ற சட்டத்தில்‌ உச்சநிலை எய்தியது. 
தமிழரைப்‌ பாகித்து. ஒதுக்கும்‌ திட்டங்கள்‌ ஆதரவுபெற்றன. 
தமிழரின்‌ உயிநக்டிம்‌ பொருளுக்கும்‌ சேதம்‌ உண்டாக்கப்‌ 
பட்டது அநீதிகளைக்‌ குறைக்கவென்று செய்த ஒப்பந்தங்கள்‌ 
கிழித்தெறியப்பட்டன. 1961 நடந்த சத்தியாக்ரெகம்‌ குண்டர்‌ 
படைடாலே சிதறடிக்கப்பட்டது. மொழிஅடிப்படை பரிமாணப்‌ 
படுத்துதல்‌, விகிதச்சேர்ப்பு, உத்தியோகத்தடுப்பு என்ற உத்தி 
களால்‌ தமிழ்‌ இளைஞர்கள்‌ வழியிலா இருளிலே தள்ளப்பட்ட 


“னர்‌. இத்தகைய சூழலி3ல கல்வியிலோ சமய சீவியத்திலோ 


முன்னேற்ற காண்பது சிக்கலானதே. 


செபமாலத்தாசர்‌ சபை 
செபமாலைத்தாசர்‌ சகோதரர்சபை ஆயர்‌ எமிலியானுசுக்கு 
ஓரளவு தலையிடி கொடுத்தது. தியானசபையை அடியிட்டு 


வல இத்‌: பல்‌ 


- வளர்க்க ஆயர்‌ யோமார்‌ நியமித்த தோமாஸ்சுவாமி குரு 
மாணவ காலமுதல்‌ நோயாளியாகவே இருந்தார்‌.விழிப்பு, தவம்‌, 
நோன்பு என்பனவற்றில்‌ அவர்‌ கடுமையாயிருந்தார்‌, ஞான 
வழிகாட்டுதலும்‌ தாபனப்பொறுப்பும்‌ அவர்‌ மேற்கமந்தன.கால 
கதியில்‌ அதன்‌ பழுவும்‌ அதிகரி தது. 1956 மட்டில்‌ 70 வய 
தான அவருடைய உடல்நிலை நன்றாய்ப்‌ பாதிக்கப்பட்டுவிட்டது 
மனோநிலைதானும்‌ மறதியாற்‌ பாதிக்கப்பட்டது. மடத்தில்‌ கட்‌ 
டுப்பாட்டையும்‌ ஒழுங்கையும்‌ காப்பாற்ற அவரால்‌ முடியவில்லை, 
இதுபற்றி உயர்‌ அதிகாரிகளுக்கு முரை ப்பாடுகள்‌ கிடைத்தன, 
அப்போஸ்தல தானாபதிகளாயிருந்த ஆயர்‌ லூரக்காசும்‌, ஆயர்‌ 
நொக்சும்‌ இதைக்‌ கவனிக்குமாறு யாழ்ப்பாண ஆயரை வற்‌ 
புறுத்தினர்‌. இக்காரியத்லே கை வைக்கக்‌ கூசியபோதுிலும்‌, 
கட்மைகாரணமாக 1957 தொடக்கத்தில்‌ ஆயர்‌ எமிலியானுஸ்‌ 
தனது குருமுதல்வர்‌ லெக்குத்தூர்‌ அடிகளை சட்டவிசாரணைச்‌ 
சந்திப்புக்கு அனுப்பினர்‌. இரு மடங்களின்‌ விசாரணை அறிக்கை 
களும்‌ தோமஸ்‌ சுவாமியிடம்‌ ஒப்படைக்கப்பட்டன. ஆனால்‌, 
அவற்றின்‌ சிபாரிசுகளை அமுலாக்க அவரால்‌ முடியவில்லை. 


இந்தியாவிலிருந்த 3 செபமாலைத்தாசர்‌ குருக்களும்‌ ஆய 
ருக்கு உதவிசெய்யப்‌ பின்வாங்கினார்‌. எனவே 1958ல்‌ ஆயர்‌ 
நொக்சின்‌ வற்புறுத்தலினால்‌ ஒருகுரவரைத்‌ தனது பிரதிநிதியா 
கத்‌ போமஸ்‌ சுவாமியின்‌ இடத்துக்கு. அனுப்பினார்‌. 4 மாதத்‌ 
இலே அங்குள்ள குறைகளை நீக்கிச்‌ சபைஜழுங்கை நிலைநாட்ட 
முடியுமென ஆயர்‌ நம்பினர்‌. ஆனால்‌, தோமஸ்சுவாமியைத்‌ 
 தோலகட்டியிலே தங்க அவர்‌ உத்தரவளித்ததால்‌ அந்தவேலே 
35 மாதம்‌ எடுத்தது. தறுவாயும்‌ ஒருவாறு தீர்ந்தது. தனது 
- அதிவேதனையான அனுபவம்‌ . இதுவே என ஆயரே குறிப்பிட்‌ 
டிருக்கிறார்‌. ஆயினும்‌ அதின்‌ தி ஆறுதலளித்கது. இதன்பின்‌ 
1962ல்‌ 2ம்‌ வத்திக்கான்‌ சங்கம்‌ வந்தது. அதின்‌ அமர்வுகளின்‌ 
பின்‌ செபமாலைத்தாசர்‌ மடங்கள்‌ உள்ள மறைவட்டஆயர்கள்‌ 5 
பேரும்‌ றோமில்‌ கூடி ஆலோசித்து, செபமாலைச்‌ சகோதரர்‌ சபை 
தொடர்ந்து வளர, வழிசெய்தனர்‌. 


வளை 


ஜு பதியு படவ அத % + 


(5 ஹில்‌ | 


ர பகல 
பொதுச்சங்கம்‌ 


2ஆம்‌ வத்திக்கான்‌ சங்கம்‌ . (1962-65) திருச்சபைச்‌ 
சரித்திரத்தில்‌ ஒரு எல்லைக்‌ கோபுரமாகும்‌. அது போதனை 
பற்றிய விவாதங்களைவிட்டு மேய்ப்புப்பணியையே ஆழமாக 
ஆராய்ந்தது. அதற்குமுன்‌ செய்த ஆயத்த செபமுயற்சிகளில்‌ 
யாழ்ப்பாண மறைவட்டம்‌ மும்முரமாகப்‌ பங்கெடுத்தது. 
றோம்‌ நகரில்‌ நடந்த 4 அமர்வுகளிலும்‌ அதின்‌ ஆயர்‌ கிரமமா 
கப்‌ பங்குபற்றினார்‌. திரும்பிவந்ததும்‌ அங்கு நடந்தவைபற்றி 
விசுவாசிகளுக்கு அறிவித்தார்‌. முடிவில்‌ வெளியான 16 ஏடு 
களும்‌ நெடுங்காலமாக விளக்கப்பட்டன. இவற்றில்‌ எடுத்‌ 
தாளப்பட்ட விடயங்கள்‌ முன்னரே குறிப்பாகப்‌ 12ஆம்‌ 
பத்திநாதர்‌ காலத்தில்‌ வலுப்பெற்றவை, அவற்றில்‌ யாழ்ப்‌ 
பாண ஆயர்‌ ஏலவே பங்கெடுத்துப்‌ பரப்பினார்‌. 23ஆம்‌ 
அருளப்பரின்‌ அழைப்பினால்‌ இவை செல்வாக்குப்பெற்று அதி 
காரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. சங்கம்‌ முடிந்தபின்‌ 
திருச்சபைப்‌ பணியின்‌ பல துறைகளிலும்‌ பரீட்சைகள்‌ துரித 
மாக நடந்தன. சிலவேளைகளில்‌ அவை விமரிசையின்‌ எல்லை 
களையும்‌ கடந்து போயின. புதிய பாங்குகளை ஆதரித்து 
ஊக்குவிச்க அதேவேளையில்‌, மட்டு மீறுதல்களை த்‌ குடுத்து 
்‌. நிறுத்த ஆயர்‌ தயங்கவில்லை. இந்தச்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பாவித்‌ 
துப்‌ பல மூடப்‌ பழக்க வழக்கங்களையும்‌ களைந்தெறிய 
முயன்றார்‌. 


பிரிவு 


ஆயர்‌ எமிலியானுஸ்‌ சிலகாலமாக மருந்துகளை அதிகம்‌ 
பாவிக்க வேண்டியதாயிருந்தது. எனினும்‌ செந்தளிப்பாகவும்‌ 
உற்சாகமாகவும்‌ தனது அலுவல்களைக்‌ கவனித்து வந்தார்‌. 
எனவே, அவரது வியாதியின்‌ தரத்தை எவரும்‌ உணர 
முடியவில்லை, 1972 யூலை 17ஆம்‌ நாள்‌ சாயந்தரம்‌ அவரை 
அவசரமாக விமானமூலம்‌ கொழும்புக்குக்‌ கெண்டுசென்றனர்‌. 
ஸை ௫ 


வை 98 ௮௯ 


புனித மிக்கேல்‌ மருத்துவமனையில்‌ வைத்தியர்கள்‌ தங்களால்‌ 
இயன்ற உதவிகளைச்‌ செய்தனர்‌. சிறிது அமைதியின்‌ பின்னர்‌ 
நோய்‌ வலுவடைந்தது. முடிவு கட்டியதை ஆயர்‌ உணர்ந்‌ 
தார்‌. நோயாளர்‌ பூசுதல்‌ பெற்றார்‌. இரவு 11-45 மட்டில்‌ 
இறைவனில்‌ இனைப்பாறினார்‌. அடுத்தநாள்‌ அவருடைய 
பிரேதம்‌ புனித லூசியா பேராலயத்தில்‌ வைக்கப்பட்டது. 
மக்கள்‌ வேண்டுகல்கள்செய்து அஞ்சலி செலுத்தினர்‌. 19ஆம்‌ 
தேதி காலை மையம்‌ விமானமூலம்‌ பலாலி வந்தடைந்தது. 
கொஞ்சேஞ்சி மாதா ஆசனக்கோவிலில்‌ மக்களின்‌ மரியா 
தைக்கு வைக்கப்பட்டது. கடைசி வழிபாடுகள்‌ யூலை 21ஆம்‌ 
தேதி மாலை நிறைவேறின. சேமச்சடங்கில்‌ முழுஇலங்கையும்‌ 
- வானொலிமூலம்‌ பங்குபற்றியது. 


ஆட்சி இடைக்காலம்‌ 


1968 கார்த்திகை முதல்‌ ஆயர்‌ எமிலியானுஸ்‌ பிள்ளையின்‌ 
துணையாயிருந்த ஆயர்‌ எல்‌. ஆர்‌. அன்ரனி பரிசுத்த தானத்‌ 
தின்‌ பதிய நியமனம்‌ திடைக்குமட்டும்‌ மறைவட்டத்தின்‌ 
பரிபாலகரானார்‌. தனியார்‌ பாடசாலைகளைத்‌  தாபரிப்பது 
போன்ற சிக்கல்கள்‌ இருந்தபோதிலும்‌ ஆயர்‌ எமிலியானுஸ்‌ 
சின்‌ செயல்முறைகளை இவர்‌ தொடர்ந்தார்‌. ஆயரை நிய 
மிக்க றோமைப்பீடம்‌ 5 மாதங்களுக்கு மேலெடுத்தது. ஏனிக்‌ 
குக்‌ தாமதமெனச்‌ சிலர்‌ வினவி முறைப்பாடும்‌ செய்தனர்‌. 
காலம்‌ சென்ற ஆயர்‌ ஆட்களையும்‌ ஆயத்தம்‌ செய்துவைத்‌ 
தே போனதாகவும்‌ கூறினர்‌. 


ஆயர்‌ இயோகுப்பிள்ளை 


யாழ்ப்பாண மறைவட்டத்திற்‌ சிறப்புடன்‌ பணிபுரிந்த 
வ. தியோகுப்பிள்ளை அடிகள்‌ திருகோணமலை ஆயர்‌ இன்னா 
சியஸ்‌ கிளெனிக்குத்‌ துணேஆயராகத்‌ தெரியப்பட்டு, அங்கு 
1967 மே 11ல்‌ அபிசேகம்‌ பெற்றார்‌, இவர்‌ ரோமை நகரில்‌ 
2ஆம்‌ உலகயுத்த காலத்தில்‌ குருத்துவ கல்வியை முடித்த 


ட ட்ப 


தியோகுப்பிள்ளை 


ஆயா வி. 


ர்‌ அஹம. 


i த} 


கி 


அடி _ 


பின்னர்‌ தாயகம்‌ திரும்பி, யாழ்ப்பாணம்‌ ஆசனக்கோவிவில்‌ 
உதவிக்குருவாக நியமனம்‌ பெற்றார்‌. அதின்பின்‌ அனுராச 
புரம்‌, கரவெட்டி, இளவாலை, கொழும்புத்துறை எனும்‌ 
இடங்களில்‌ கல்வித்‌ தாபனங்களுக்கு அதிபராகக்‌ கடமை 
யாற்றினார்‌. இளவாலஃையிற்‌ பங்குக்குருவாயிருந்த போதே 
இவருக்குத்‌ திருகோண மலைக்‌ துணைஆயர்‌ அழைப்பு வந்தது. 
இவர்‌: 1972 டிசம்பர்‌ 18ல்‌ யாழ்ப்பாண ஆயராக நியமிக்‌ 
கப்பட்டு 1973 சனவரில்‌ பதவி ஏற்றார்‌. 


புதிய முகாமையின்கழ்‌ யாழ்ப்பாணத்‌ திருச்சபை பரந்து 
வளர்ந்துகொண்டே வருகிறது... திருமறைப்பணியின்‌ பல 
களைகளும்‌ பரிசுத்த பீடத்திலிருந்து வக்திக்கான்‌ சங்க அமு 
லாக்கம்‌ பற்றிக்‌ கிடைக்கும்‌ ஒழுங்குகளின்படி உருவாக்கப்‌ 
பட்டு வருகின்றன. கத்தோலிக்க குடும்பம்‌, மறைக்கல்வி, 
சமூகத்தொடர்பு, மனிதமுன்னேற்றம்‌, கல்வி, மறைபரப்ப 
தல்‌ போன்ற பல பணிகளுக்கான குழுக்களும்‌ நிலையங்களும்‌ 
காபிக்கப்பட்டு இயங்குகின்றன. தனியார்‌ பாடசாலைகள்‌ 
மறைவட்டத்தின்‌ பணநிலையைப்‌ பாதித்துப்‌ பெருஞ்‌ சிரமந்‌ 
தந்ததால்‌ புனித பத்திரிசியார்‌ கல்லூரி தவிர்ந்த மற்றத்‌ 
தாபனங்கள்‌ அரசினரிடம்‌ ஓப்படைக்கப்பட்டன. மறை 
பரப்புப்பணியை திறமையுடன்‌ நிறைவேற்றத்‌ தாரம்‌ தடை, 
பாயிருந்ததரல்‌, மறைவட்டத்தை இரண்டாகப்‌ பிரிக்கும்‌ 
சிபாரிசு 1979 சனவரியில்‌ ரோமுக்கு அனுப்பப்‌ பட்டது. 
வவுனியா மன்னார்‌ அரசியற்‌ பிரிவுகள்‌ மன்னார்‌ மறைவட்‌ 
டமாக 1981 சனவரியில்‌ நிறுவப்பட்டது. யாழ்ப்பாண 
ம்றைவட்டக்‌ குருக்களில்‌ ஒருவரான தொமஸ்‌ சவுந்தரநாயகம்‌ 
மன்னார்‌ ஆயராக மே மாதத்தில்‌ நியமிக்கப்பட்டார்‌. இவா 
மடுப்பதியில்‌ யூலை 31ல்‌ அபிசேகஞ்‌ செய்யப்பட்டு, 1981 
ஆகஸ்டு 2ல்‌ பதவியேற்றார்‌. இன்று யாழ்ப்பாண மறைவட்டம்‌ 
முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம்‌ எனும்‌ அரசியற்‌ 
பிரிவுகளையே கொண்டிருக்கிறது. 


(முற்றும்‌) 


்‌ கூ. 
வெளியீடு: 


யாழ்‌ கத்தோலிக்க இலக்கய கழகம்‌ 


சவளி கவள வவட அயரன்‌ அரிவை ந்‌ யயர ரிய விளாச கமா? 


சவ த ய ன ர்‌ த்‌ு ற வ 


தானியேல்‌-செயமாலை ஞாபக வெளியீடு-இல. 1 


த த ஙே ப க ல ள்‌ “பரவ வளி ர அல்கு கள ஆவாய்‌ அ 0, ல த த த க ல டமார்‌ அய அபயன்‌ டம அவளடு 


எஈழ்‌. புனித வளன்‌ கத்தோலிக்க அச்சகம்‌ அ 1986 


